ஸ்ரீமதே ராமாநுஜாயி : 


! | MA } 1914 


ருக்க 


பூர்வாசார்ய / அருளிச்செய்த 

கச்சி நம்பி 
ப்ரபாவம் 


திருமயிலை பேயாழ்வார் பக்தஜன சபையின் காரிய தரிசியும் 


இல்லத்தோழன் பதிப்பாசிரியருமாகிய 


ம . கொ . விஜயராகவ முதலியாரால் 

பரிசோதிக்கப்பட்டு , 


கோயில் கந்தாடை - அண்ணன் ஸ்வாமிகளின் 

திருவடி ஸம்பந்தியும் 

திருவல்லிக்கேணியிலிருக்கும் 
ஸ்ரீவைஷ்ணவ ஸம்பிரதாய புஸ்தகசாலாதிகாரியுமாகிய 


கா . வெ . திருக்கச்சி நம்பி தாஸரால் 


சென்னை 
ச்சேந்திர சாலையில் 
பதிப்பிக்கப்பட்டது. 


1906u மார்ச்சுமீ விசுவாவசு மாசிமீ " . 


விலை அணா 4 . 


2 


திருக்கச்சிகம்பி ப்ரபாவம் . 


றேர் முன்னின்றானுடைய விஹாரதோத்துக்கு மேற்கே 
யோஜனை தூரத்திலே ( உலகுமழிசையு முள்ளுணர்ந்து 
தம்மில் , புலவர்புகழ்க் - கோலாற் றூக்க உலகு தன்னை , 
வைத்தெடுத்த பக்கத்தெம் மாநீர்மழிசையே , வைத் 
தெடுத்த பக்கம் வலிது என்று ப்ரஸித்தமாய் பக்திஸ்ார 
மஹாமுனிக்குப்பிறப்பிடமான மஹீஸாரபுரத்துக்கு ( திரு 
மழிசைக்கு ) கிழக்கே ஒரு க்ரோமாத்ரத்திலே சீரிய 
தொண்டைவள நாட்டுக்குத் துலங்கு மணிமுடி போன்ற 
தாய் படியிடைமாடத் தடியிடைத்தூணிற்பதித்த பன் 
மணிகளினொளியால் , வெடிபகலிரவென் றறிவரி தாய " என் 
கிறபடியே துவளில் மாமணி மயங்களான மாடமாளிகை 
சூழ்ந் தழகாய பூவிருந்தவல்லி என்கிற மாநகரத்திலே , 
ஸர்வேஸ்வரனுடைய திருத்துடையிலே யுத்பந்தமான 
வைய்யவம்பத்திலே : ஏழாட்காலம் பழிப்பிலோம் " என் 
கிறபடியே ததீயபர்பந்தமான தேவதாந்தரஸ்பர்பாமும்மச் 
த்ராந்தர ஸாதகாந்தர ப்ராப்யாந்தர ஸம்பந்தமும் அற் 
றிருக்கிற ஸ்ரீவைஷ்ணவ ஸந்ததியிலே ஸதாசார்ய ஸமாஸ் 
ரயணமுண்டான வீரராகவ ரென்பாரொரு மஹாநுபாவர் 
ஜநசராஜ நந்தனியான பிராட்டிக்கு ஒப்பென்னலாம்படி 
யான குண பூர்த்தியை யுடையராய் அதற்கேற்பக் கமலை 
என்கிற திருநாமத்தை யுடையரான மடந்தையைத் திரு 
மணம்புணர்ந்து ஸகலபோகங்களையும தர்மவிரோதமின் 
றிக்கே யதாகாலம் அநுபவியா நின்றுகொண்டு போருகிற 
காலத்திலே , இவருக்கு ஸஹதர்மசாரிணியான கமலை கர்ப் 
பிணியாக அதற்கநுகுணங்களான தௌஹ்ருத லக்ஷணங் 
கள் தோற்ற பும்ஸவநாதி க்ரியாகலாபங்களை யதாவிபவ 
மாய் நடத்த பத்தாமாஸத்தில் ப்ரா தஸ் ஸந்த்யையானது 
ப்ரபாகரனைப் பெறுமாபோலே உஜ்வலனான ஒருபுத்ரனைத் 
திருவயி றுவாய்க்க , பிதாவான வீரராகவரும் ஜாதகர்மா 


திருக்கச்சிகம்பி ப்ரபாவம் . 


3 


ஸகல க்ரியைகளையுஞ் செய்து பத்துநாளுங் கடந்த 
விரண்டாநாள் திருவிலச்சினையும் ப்ரஸாதித்து திருவேங் 
கடவர் என்று அந்தப்பிள்ளைக்கு நாமகரணத்தையும் பண் 
ணினார் . பின்னையும் இரண்டு மூன்று வர்ஷத்தில் ஒரு 

பின் 
ளை பிறக்க அவருக்குத் திருவேங்கட முடையானுடைய 
ஆண்ரிதவாத்ஸல்ய ஸூசகமான அருள்கூரப்பன் என்கிற 

நாமத்தைச் சாத்தினார் . பின்னையொரு பிள்ளையுண் 
டாக அவருக்கு மலைகுனியநின்றான் என்கிற திருநாமத் 
தச் சாத்தினார் . 


நாமகரணமாவது 


ஜாதகர்மாதி க்ரியைகளாவன : -ஜாதகர்ம , நாம 
கரண , அந்தப்ராஸா , சௌௗ , உபநயநாதிகள் . இவற் 
றுள் ஜாதகர்மமாவது - பிறப்பைக்குறித்துச் சிகவுக்குச் 
செய்வதோர் வைதிகசுத்தி ; அதாவது , நெய் தேன் இவ் 
விரண்டுங்கூட்டி அதில் மந்த்ரபூர்வகமாய்ப் பொன்னை 
யுரைத்து பிறந்தவுடனே அச்சிசுவுக்கு நாவிற்றடவுவது . 

பெயரிடுதல் ; அது குழந்தைபிறந்த 
பத்தாநாள் அல்லது பன்னிரண்டாநாள்செய்யப்படவேண் 
டும் . அந்தப்பெயரானது ப்ராஹ்மணனுக்கு பார்மா என்கிற 
பதத்தோடும் , க்ஷத்திரிய னுக் 

து 

வர்மா என்கிற பத்த 
தோடும் , வைசியனுக்கு குப்த என்கிறபதத்தோடும் , 
பத்ரனுக்கு தாஸ என்கிற பதத்தோடும் கூடி யிருக்க 
வேண்டியது . 

அந்தப்ராாதமாவது = சோற்றையுண்பித் 
தல் . இது குழந்தைக்கு ஆறாவது மாஸத்திற்செய்யப்பட 
வேண்டியது . ( அல்லது தங்கள் குலவழக்கப்படி மூன்றா 
வது மாஸந்தொடங்கி எப்போதாவது செய்யப்படலாம் . ) 
சௌளமாவது - குடுமிவைத்தல் . இது குழந்தைபிறந்த . 
வருஷத்திலாவது மூன்றாவது வருஷத்திலாவது செய்யப் 
படவேண்டியது . உபநயநமாவது - பூணூல் தரிப்பித்தல் 


+ 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


. 


கள 


திருக்கச்சிரம்பிகள் ஜனனம் . 
அக்காலத்திலே ஸ்ரீயஃபதியாய் அவாப்த ஸமஸ்த 
காமனாய் ஸர்வலோக பாரண்யனாய் ஸ்ரீ வைகுண்ட நிகேத 
னனான ஸர்வேச்வரன் தான்ஸர்வஸ்வாமியாகிலும் , அருள் 
புரிந்த சிந்தை யடியார்மேல் வைத்து ஸ்வஜ்ஞான வர்த்தி 
கனவாய் தைவப்ரக்ருதிக 

களான கோதிலடியார்களைத் திருத் 
தும் தன்னுடைய ஸஹஜ ஸௌ ஹார்த்தத்தாலே இவர் 

x ஜீவிக்கும் விரகேதோவென்று சிந்தித்து , பார் 
வை வைத்து ம்ருகம்பிடிப்பாரைப் போலே ஸஜாதீபரைக் 
கொண்டு இவர்களைத் திருத்துவோமென்று திருவுள்ள 
மாய் , வைகுத்தத்தமரரும் முனிவரும் என்று 

என்று சொல்லப் 
பெறுகிற அந்தமில்போன்பத்தடியார்களிலே 

ஒருவரான 
ஸ்ரீ ஸேநாபதி யாழ்வாரைக்குறித்து நீர் இருள் தருமா 
ஞாலத்திலே மனுஷ்ய ஸஜாதீயராய் அவதரித்து தெரி 
வரிய அளவில்லாச் சிற்றின்பத்திலே அநர்த்தப்படுகிற ஸம் 
ஸாரிரேதனரைக் கரையேற்றிவாருமென்று ப்ரேரிக்க , ஸ்ரீ 
ஸோபதியாழ்வாரும் எல்லாம் அறியவல்ல இயல்புடைய 
ராகையாலே எல்லாருடைய ஸ்வபாவத்தையும் ஸாக்ஷாத் 
கரித்து சாரதச் சக்ரவர்த்தியைப் பிதாவாக அங்கீகரித்த 
பெருமாளைப்போலே வீரராகவரைத் தமக்கு ஜுகராக . 
இது கர்ப்பத்திலிருந்தது முதல் எட்டாம்வர்ஷத்தில் பிரா 
ஹ்மணனுக்கும் , பதினோராம்வர்ஷத்தில் க்ஷத்திரியனுக் 
கும் , பன்னிரண்டாம் வர்ஷத்தில்வைர்யனுக்கும் செய்யப் 
படவேண்டும் . ப்ரஹ்மதேஜஸ்ஸை விரும்புகிறப்ராஹ்மண 
னுக்கு ஐந்தாவது வர்ஷத்திலும் , பலத்தை விரும்புகிற 
க்ஷத்ரியனுக்கு ஆறாவது வர்ஷத்திலும் , பொருளை 
விரும்புகிற வைஸ்யனுக்கு எட்டாவது வர்ஷத்திலும் உ L 
நயரும் செய்யத்தக்கது . 


திருக்கச்சிநம்பிப்ரபாவம் . 


5 


தவக்ஷெ / 


ஸ்வீகரித்து அநுப்ரவேசித்தார் . பின்பு ஒரு பதின 
பத்திலே அந்த தம்பதிகளுக்கு ஸம்லேஷம் ப்ரவ்ருத்த 
மாய் கமலையும் கர்ப்பந்தரித்தாள் . அப்போது பூர்வ 
கர்ப்பங்களைப் போலன்றிக்கே ஆச்சரியமா யிருப்பதொரு 
காந்தி விசேஷத்தைக்கண்டு பந்துக்கள் இதுவொரு அதி 
பாய மிருந்தபடி யென்ன தானென்று விஸ்மிதராய் மஹா 
புருஷாதிஷ்டாகத்தாலே வந்ததென்று நிச்சயித்தார்கள் . 
வீரராகவரும் இந்தகர்ப்பத்தாலே லோகத்துக்கு அதிசய 
முண்டென்று நிச்சயித்து ஸந்தோஷித்துக் 

கொண் 
டிருந்தார் . 
1. யொமயிவவ ) பாகவஷ மணெவ தீதெ 
மௌஜொவள வடுவெயஷி - 
தாரெவியொஜுமாராஜிவ uெ rer 
சூவிவ - ஜூவகஜோத நயொஹாதா | 
< யோகர் திஸங்க்யாகவர்ஷகணேவ்ய தீதே 
ஸௌம்யேரவௌ கடமுபேயுஷி புக்லபக்ஷே 
தாரேவிதோஸ்ஸுரகுரோர் திவஸே தாம்யாம் 

ஆவிர்பபூவகமலாதநயோமஹாத்மா . " 
என்கிறபடியே பாகவர்ஷம் கூகூ - க்கு மேற்செல்லுகின்ற 
ஸௌம்யவர்ஷம் மாசிமாஸம் சுக்ல தாமியும் வியாழக் 
கிழமையுங்கூடின ம்ருகசீர்ஷ நக்ஷத்திரத்திலே வ்ருஷப 
லக்னத்திலே பருவம் நிரம்பாமே பாரெல்லாமுய்ய , 
திருவின் வடிவொக்குந் தேவகிபெற்ற " என்கிறபடியே 
அவதரித்தருளினார் . வீரராகவரும் அதிஸந்துஷ்டராய் 
ஸ்நாநம்பண்ணி , கோதானமுதலிய தாதாகங்களையும் 
ஸத்பாத்ரங்களிலே தானம்செய்து ஜாதகர்மத்தையும் 
விதிப்படி நிறைவேற்றி , பன்னிரண்டாநாள் அநேக ஸ்ரீ 

ணவர்களைத் திரட்டி இவருக்கு மேல்வருவதான 


6 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


பேரருளாளர் திருவடிகளிலே கைங்கர்யத்துக் கீடாக 
திருக்கச்சி நம்பி என்று திருநாமஞ்சாத்தினார் . இவரும் 
அதிதேஜஸ்வியாய் அத்யந்தம் மேதா வியுமாய் ஸவயஸ்க 
ரெல்லாரிலும் விஞ்சின ஸாமர்த்ய முடையவராய் புக் 
கிலபக்ஷ சந்ரனைப்போலே வளர்ந்துகொண்டு , குணவொ 
ழுக்கத்தாலே பிதாவுக்கும் மற்றுமுள்ள பெரியோர்களுக் 
கும் ஆநந்தாவஹராயிருந்தார் . இவருடைய மாதாவாகிய 
கமலையும் என்னநோன்பு நோற்றாள் கொலோ இவனைப் 
பெற்ற வயிறுடையாள் என்று எல்லாருங் கொண்டாடும் 
படியானாள் . 
பிதுரார் ஜ்பத்தை ததீயாராதனத்தில் 

சலவழித்தது . 
பின்பு நம்பிகளும் தம்முடைய வர்ணத்துக்கேற்ற 
வித்யாஸ் தாகங்களையெல்லாம் ஆயாஸமின்றிக்கே அதிக 
ரித்து பிறர்க்கு உபதேலிக்கும்படியான பாண்டித்யத்தை 
யுடையராய் , ப்ராதாக்களுடனே ஒத்தமனமுடையவராய் 
அர்த்தகாமாதிகளில் ஆஸக்தி யில்லாவிட்டாலும் வாணி 
ஜ்யத்திலே நிர திராயமான கைபுண்யத்தையுடையராய்ப் 
போருகிறகாலத்திலே , வருத்தரான வீரராகவரும் குமா 
ரர்களுக்கு தகுந்த காலங்களிலே உபநயா கர்மத்தையும் 
நிறைவேற்றி , பின்பு ஸ்வார்ஜிதமான தனத்தை இவர்கள் 
ளைக்கொண்டு வருத்திசெய்வித்து தாமிளைப்பாற நினைத் 
துப் பிள்ளைகளை யழைத்து நமது குலத்துக்குசிதமான 
வாணிஜ்யத்திலே நிரந்தரமாய் வ்யாபரித்துப்போந்த 
நான் பராந்தனானேன் . இனி நீங்கள் இந்த தநத்தை 
காலதேபலா நுகுணமாக பந்து விரோத மில்லாதபடியாய் 
ந்யாயோபேதமுமாயிருந்துள்ள வாணிஜ்ய தர்மத்தாலே 
வர்த்திப்பித்துக்கொண்டு வாழுங்கள் " என்று ஸமமாகப் 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


7 


பிரித்து நாலுபேருக்குங்கொடுக்க , அவர்களும் அப்படியே 
ஸ்வ வர்ணோசிதமான வாணிஜ்யத்திலே ப்ரீதியையுடைய 
ராய் பிதாவினுடைய அநுமதியை அவலம்பித்து தந்த 
முடைய தநத்தை யதோசிதமாய் வ்ருத்திசெய்து வந்தார் 
கள் . திருக்கச்சிகம்பிகளோ பகவத்குணா நுபவத்தி லீடுப 
ட்ட ஹ்ருதயத்தை யுடையராகையாலே க்ஷத்ர புருஷா 
ர்த்தமான தாதான்யாதி த்ரவ்ய ஸம்பாதநத்திலே நோக் 
கற்றவராய் ஸ்ரீப்ரஹ்லாதாழ்வானைப்போலே தாமும் பகவ 
த்விஷயைக ப்ரவணராய் , இதரரையும் பகவத் ப்ரவணரா 
ம்படி திருத்திக்கொண்டு பிதா அளித்த தகத்தை பல்படி 
யாலும் குடி குடி.வழிவந்தாட்செய்யும் தொண்டரான ததீயர் 
கள்பொருட்டு விநியோகியா நின்றுகொண்டும் அவர்களுட 
னே பகவத்குணங்களையே பேசாநின்றுகொண்டும் எழுந் 
தருளியிருந்தார் . 

நம்பிகள் கைங்கர்யபரரானது . 
அக்காலத்தில் ஒருநாளளவிலே இவருடைய பிதா 
வான வீரராகவர் இவருடைய பலத்தை யறிந்தாலும் 
புத்ரர்களை யழைத்து வாருங்கள் பிள்ளைகாள் , நான் 
முன்னம் உங்களுக்குத் தந்த தகத்தின்மேல் நீங்கள் 
உங்களுடைய ஸாமர்த்யத்தாலே ஆர்ஜ்ஜித்த 

தெவ் 
வளவு 

அதை நான் பார்க்கவேண்டும் என்ன , திரு 
வேங்கடவர் முதலானார் மூவரும் அப்படியே கொண்டு 

காட்ட வீரராகவரும் 
திருக்கச்சி நம்பியை யழைத்து நீர் ஸம்பாதித்த தக 
மெங்கே யென்ன , இவரும் கலங்காப்பெருங்கரிலே சேமி 
த்து வைத்தே " னென்ன , வீரராகவரும் அதாவதென் 
னென்ன , நம்பியும் வானிள வரசு வைகுந்தக்குட்டன் வாசு 
தேவன் மதுரைமன்ன னுடைய முகமலர்த்தியே புருஷார் 


P 


வந்து 


கண்டு 


களித்து , 


8 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


த்தமாகவெண்ணி தத்ஸாதகமான ததீயாராதநத்தைப் 
பண்ணினே ” னென்ன , அதைக்கேட்டு வீரராகவரும்ஹர் 
ஷப்ரஹர்ஷத்தை ஹ்ருதயாந்தர்க தமாக மறைத்துக்கொ 
ண்டு க்ரோதத்தை ஆரோபித்து புத்ரருக்கு ஹிதகாம 
ராய் , ஆகில்உமக்கு தாதராய்ப்போகமமையுமென்ன , அந்த 
ஸமயத்திலே மாதாவான கமலை சில தனங்களைக் கொடு 
த்து இந்த தனத்தை உம்முடைய பிதாவுக்குக் காண்பியு 
மென்ன , நம்பியும் அது உசிதமன் று , ஹிதபரரான பிதா 

னுடைய வாய்மொழிப்படியே நடக்கவேண்டுமென் 
நிழ்சயித், 

பித்து நிர்மலராய் க்ருஹக்ஷேத்ராதிகளை விட்டு திரு 
வல்லிக்கேணியிலே சென்று தெள்ளிய சிங்கமாகிய 
தேவையும் , பார்த்தன் தன்றேர் முன்னின்றானையும் , சிற்ற 
வைப்பணியால் 

முடிதுறந் தானையும் , ஆனையின் றுயரந்தீரப் 
புள்ளூர்ந்து சென் றுநின்றாழிதொட்டானையும் , வேதத் 
தின் சுவைப்பயனாகிய மன்னாதனையும் , பக்திஸாரரையும் 
பேயாழ்வாரையும் ஸேவித்து ஐந்தாறுநாள் எழுந்தருளி 
யிருந்து , பின்பு தக்கோர் பரவுந் தடஞ்சூழ் பெரும்பூ 
தூர்க்கெழுந்தருளி வாஸம் செய்துக்கொண்டு ஹஸ்திகி 
ரியிலே பேரருளாளர் ஸந்நிதியில் நித்யவாஸம் செய்துக் 
கொண்டு அயர்வறுமமரர் கள திபதியாகிய தேவப்பெருமா 
ளுடைய திருவடிகளிலே அநவரதகைங்கர்யம் செய்துக் 
கொண்டிருக்கும்படியான காலம் எப்போது வாய்க்கும் 
என்று ப்ரார்த்தித்துக்கொண்டு எழுந்தருளி யிருக்கும் 
நாளிலே , பிணியொழித்தமரர் பெருவிசும்பருளும் பேரரு 
ாளனெம்பெருமானான ஹஸ்திகிரியருளாளர் கம்பி ஸ்வப் 
கத்தில் எழுந்தருளி, வாரீர் நம்பி , நம்மூரில் வந்து நம் 
பரிஸரத்திலே நுமது மநோர தப்படி வர்த்தியும் என்ன , 
நம்பியும் தேவரீ ரெழுந்தருளியிருக்கிற திவ்யதேபாமேது , 
தேவரீர் திருநாமமென்ன என்று வினவ , 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


9 


: 


" கஉதிலு ஹணொ நாதெ.ந.ததாதுதொஹரி : 
தலாசகா தீதிவிவாதாவரீவண) விவய- ci 
கஜிஹஷிமிரி ந re த.ெெபலவராகஹாது 
வியாதாஜசிதொவிதவ ) ெெபாதி 
வெமவத தரதீரவண கொடாஹாரிவாயடி 
வாவஸுதா நா உாவிவரி?. Jு ) தொ ” 
கஇதிப்ரஹ்மணேரநாம தேகதத்ராஞ்சிதோஹரி 
தஸ்மாத்காஞ்சீதிவிக்யாதா புரீ புண்யவிவர் தனீ . 
அஸ்திஹஸ்திகிரிர்நாம தத்ரபைாலவரோமஹான் 
விதாத்ராப்யார்சிரேதோவிஷ்ணு: தஸ்யபைாலஸ்யமூர் தகி . 
வேகவத்யுத்தரேதீரே புண்யகோட்யாம் ஹரிஸ்வயம் 
வரதஸ்ஸர்வபூதாகா மத்யாபிபரித்ருச்யதே . 

இத்யாதிகளில் ப்ரஸித்த வைபவமான கச்சிககர் 
காணும் நம்மூர் , உலகேத்துமாழியான் அத்தியூரான் 
காணும் நாம் , என்ன இவரும் ஆகிலும்மூர்க்கு வழியறி 
யேனென , பேரருளாளரும் இங்கு நின்று நம்மூரைக்குறி 
த்துப் புறப்பட்ட வுமக்கு எவ்வழியிலே செங்கழுநீர்ப்புஷ் 
பம் சிந்திக்கிடக்கிறதோ அவ்வழியே பார்த்துக்கொண்டு 

ருமென் றருளிச்செய்ய , நம்பியும் மற்றாகாள் விடி 
யோரை யெழுத்திருந்து ஸ்வப்கமிருந்தபடியை நினைத்து 
விஸ்மிதராய் அவ்வுத் தேயாத்தோடுபுறப்பட அவ்வழியிலே 
செங்கழுநீர் புஷ்பம் சிந்தி யிருக்கக்கண்டு களித்து மண் 
திணிஞாலமும் ஏழ்கடலும் நீள்விசும்பும் கழியப் பெரிதா 
லென் கிற காதலுடனே சென்று பூவியல் பொழிலுக் தட 
முமவன் கோயிலுங்கண்டு , ஆவியுள் குளிர என்கிற 
படியேசைத்ரரதத்தையும் நந்தநவாத்தையும் பரிஹஸியா 
நின்றுள்ள திருகந்தந வதங்களையும் , தாமரைத் தடாகங் 


1 ) 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


களையும் 


கண்டுகந்து (<< நீசனேன் நிறைவொன் றுமில் 
லேன் என்கிற நீசனான எனக்கு இந்தமகாபுருஷார்த் 
தம் கிட்டுவதோவென்று சந்தே ஹித்து பத்தாஞ்ஜலி 
புடராய் , நிரவதிகமான ஹர்ஷத்தா லுண்டான பாரவர் 
யத்தாலே ஒசிந்த நுண்ணிடைமேற் கையை வைத்து 
நொந்து நொந்து கசிந்த நெஞ்சினளாய்க் கண்ண நீர் 
துளும்பச் சென்ற உண்ணுஞ் சோற்றில் பிராட்டியைப் 
போல ஒருவண்ணஞ்சென்றுபுக்கு , அதிபாவநமாயும் மநோ 
ஹரமாயுமிருந்துள்ள திருவநந்த ஸரஸ்ஸிலே நீராடி 
புத்தவஸ்த்ரதரராய் கோவாதித்வா தயாநாமங்களாலே 
ஊர்த்வபுண்ட்ரங்களையும் பகவதபிஷேகோபயுக்த ஹரி 
த்ராசூரணத்தையும் தரித்தருளி ஸ்ரீ பலிபீடத்தையும் 
த்வஜஸ்தம்பத்தையும்ஸேவித்து ப்ரதக்ஷிணமாகவுள்ளே 
புகுந்து திருவபிஷேக மண்டபத்தை தண்டன் ஸமர்ப் 
பித்து திருப்புற்றை வலமாக வந்து கரியமாணிக்கத்தாழ் 
வாரையும் ஸேவித்து ப்ரதக்ஷிண க்ரமத்திலே பேரருளா 
ளர் பெருந்தேவித் தாயாரையும் திருவடிதொழுது பங் 
கயத்தாள் திருவருளுங்கொண்டு " என்கிறபடியே தத் 
கடாக்ஷங்களிலே ஸந்துஷ்டிதராய் த்ருதீயாவரணத் 
திலே ப்ரவேசித்து அத்தியூரானென்கிற அழகிய சிங்கரை 
யும் அடிபணிந்து ஸேநாபதியாழ்வாரையும் ஸேவித்து 
அவர நுமதிபெற்று முக்தனானவன் திருவந்தாழ்வானைக் 
காலாலே துகைத்தேறுமாப்போலே ஸோபார மார்க்கத் 
தாலே ஹஸ்திகிரியாகிற திருமலையிலேயேறி கச்சிக்கு 
வாய்த்தான் என்கிற திருமண்டபமான வையமாளிகை 
யிலே சென்று தண்டன் ஸமர்ப்பித்து ஜயவிஜயா நுஜ் 
ஞையாலே பொன்னியலுமாடக் கவாடங்கடந்து புக்கு 
மன்னன் திருமார்பும் வாயுமடியிணையும் பன்னுகர தலமுங் 
கண்களும் பங்கயத்தின் பொன்னியல்காடோர் மணிவரை 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


II 


மேல் பூத்ததுபோல் மின்னியொளிபடைப்ப வின்னாணுந் 
தோள்வளையும் மன்னியகுண்டலமு மாரமும் நீண்முடியும் 
துன்னு வெயில் விரித்த மணிமயமான ஒரு தேஜோவிபோ 
ஷத்தைக்கண்டு ( என்னுடைய கண்களிப்ப நோக்கி 
னேன் " என்கிறபடியே ஸேவித்து விஸ்மி தராய் ப்ரணா 
மாதிகளைப்பண்ணி , அஜ்ஞனாய் அபக்தனாய் அப்ராப்த 
னான நான் ஹிதமறிந்து செய்யலாவதொன்று மில்லை ; ஸர்வ 
பூதஸுஹ்ருத்தான தேவரீரே ஸ்வரூபோசிதமான ஒரு 
கைங்கர்யத்திலே அடியேனை ப்ரேரித்தருள வேண்டு மெ 
ன்று விண்ணப்பஞ்செய்தார் . பின்பு பேரருளாளரும் உத்த 
ரவேதியில் அக்னிமத்யத்திலே ஆவிர்ப்பவித்தருளின் 
வராகையாலே அவ்வௌஷ்ண்யம் கோதிலடியரான இவ 
ருடைய அந்தரங்கவ்ருத்தியிலே ஆறுமென்கிற திருவு 
ள்ளக்கருத்தாலே திருவாலவட்ட கைங்கர்யத்திலே யிவ 
ரை நியமித்தருளினார் . இவரும் அப்படியே என்னமுத 
னைக்கண்ட கண்கள் மற்றொன் றினைக் காணாவே என்று 
போக்யமுமாயிருந்துள்ள தத்திவ்யாவ லோகந ஸந்துஷ் 
டராய் திருவாலவட்டத்தையே ஸேவித்துக்கொண்டு 
போந்தார் . 
திருவரங்கத்தில் மொயணம் பெற்றது . 

இப்படி நிரந்தரமாக ஆறுமாஸம் ஸ்வசரண கமல 
பரிசர்யைக பரணராய்ப்போருகிற இவர் முகத்தாலே சில 

உஜ்ஜீவிப்பிப்போமென்று திருவுள்ள மாய் 
தேவப்பெருமாள் திருவாய் மலர்ந்தருளி இவருடனே ப்ர 
பங்கப்ரதிவசனங்களை நடத்தியருளினார் . நம்பியும் இதைக் 
கண்டு அர்ச்சாவ்யவஸ்தையை அதிக்ரமித்து க்ஷத்ர 
னான அடியே னுடன் இப்படி பரிமாறலாமோ என் விண் 
ணட்பஞ் செய்ய , பெருமாளும் காமு மொரு ப்ரயோஜாத் 


சேதனரை 


12 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


தைக் கணிசித்துக் காணும் உம்மை யிங்கே யவதரிப்பித் 
தது , உமக்கு இதுகொண்டு காரியமில்லை என்றருளிச் 
செய்ய , கம்பியும் தம்முடைய போஷத்வ காஷ்டையான 
பாரதந்தர்யத்துக்கீடாக அவன் செய்யும் சேமத்தை யெ 
ண்ணித் தெளிவுடையராயிருந்தார் . பின்பொருநாள் நம்பி 
யும் ஏகாந்த ஸமயத்திலே பேரருளாளரைக்குறித்து 
அடியே னுக்கு ஸதாசார்ய ஸமாய்ரயண மெங்கே யெ 
-ன்று கேட்க பேரருளாளரும் மிகவும் ப்ரீதராய் நம் 
முடைய பெரிய கோயிலேறப்போய் பெரிய 
நம்பி 

புருஷகாரமாகப் பெரிய முதலியாரைத் திருவடி 
தொழுது அவர் திருவடிகளிலே ஆண்ரயியும் என்ன, நம்பி 
யும் மற்றாநாள் விடிவோடே பேரருளாளரை ஸேவித்து 
அநுமதிகொண்டு புறப்பட்டு ஜ்ஞாந வர்த்தகமுமாய் 
புண்யவர்த்தகமுமான திருவரங்கப் பெருநகரைநோக்கிப் 
பயணகதிகளிலே சென்று திருக்கோவலூரிலே யெழுத் 
தருளி ஆழ்வார்கள் நயினாரையும் முதலாழ்வார்களையும் 
ஸேவித்து அற்றைக் கங்கே யெழுந்தருளி யிருந்துமற்றா 
நாள் புறப்பட்டு மூன்றுநாலு பயணத்திலே யெழுந்தருளி 
திசையெல்லாங் கமழும் பொழில்சூழ் திருவெள்ளறை 
நின்றானே ” என்கிறபடியே திருவெள்ளறையிலே சென்று 
வெள்ளறையுட்கல்லறைமேற் பொன்னையுங் கண்டுகளித்து 

ள்ளே புகுந்து புண்டரீகாக்ஷனையும் நாச்சியாரையும் 
ஸேவித்து அற்றைக் கங்கே யெழுந்தருளியிருந்து மற்றா 
காள் புறப்பட்டு மண்டிணிஞாலமும் ஏழ்கடலும் நீள்விசும் 
புங் கழியப் பெரிதான காதலுடனே மஹா நீசனான என 
க்கு இந்த மஹாபுருஷார்த்தம் கிட்டக்கடவதோ வென்று 
எழுந்தருளுகிறபோது தூரத்திலே திருக்கோபுரம் திரு 
மதில்களையுங்கண்டு ஸேவித்துக் கைகூப்பி நிரவதிகமான 
ஹர்ஷத்தா லுண்டான பாரவர்யத்தாலே “ உந்திமேல் 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


15: 


எந்தை 


( மறை 


நான்முகனைப் படைத்தா னுலகுண்டவன் , எ பெம்மா 
னிமையோர்கள் தாதைக்கிட மென்பரால் , சந்தினோடு 
மணியுங் கொழிக்கும் புனற்காவிரி , யந்திபோலு நிறத் 
தார் வயல்சூழ் தென்னரங்கமே ” என்று தொடங்கி செய்ய 
சாந்துங் கலந்திழிபுனல்சூழ் தென்னரங்கமே ” என்றும் , 

அண்டநாறும் பொழில்சூழ்ந் தழகார் தென்னரங்கமே 
என்றும் , முன் திளைக்கும் செல்வப்புனற் காவிரிசூழ் 
தென்னரங்கமே என்றும் , 1 செம்பொனாரும் மதில்சூழ்க் 
தழகார்தென்னரங்கமே ” என்றும் , முன்னலையெடுக்கும் 
புனற்காவிரிசூழ் தன்னரங்கமே 

என்றும் , 
யோர்செஞ்சொல் வேள்விப் புகையுங் கமழுந்தென்னரங் 
கமே என்றும் , நற்றேனும் பாலுங் கலந்தன்னவர்சேர் 
தென்னரங்கமே என்றும் , ஆயபொன் மாமதில் சூழ்க் 
தழகாயதென்னரங்கமே என்றும் , இந்திரன்பிரமனீச 
னென் றிவர்களெண்ணில் பல்குணங்களேயியற்ற , தந்தை 
யுந் தாயுமக்களும் மிக்க சுற்றமுஞ் சுற்றி நின்றகலா , பந்த 
மும் பந்தமறுப்பதோர் மருந்தும் பான்மையும் பல்லுயிர்க் 
கெல்லாம் , அந்தமும் வாழ்வுமாய வெம்பெருமா னரங்க 
மாநகரமர்ந்தானே என்றும் , ஆழிவண்ணநின் னடியி 
ணையடைந்தேனணிபொழிற் றிருவரங்கத்தம்மானே " என் 
றும் , எனக்குமாதல் வேண்டுமென்றடியிணை யடைந்தே 
னணிபொழிற் றிருவரங்கத் தம்மானே " என்றும் , உன் 
னடியனே னும் வந்தடி பிணையடைந்தேனணி பொழிற்றிரு 
வரங்கத்தம்மானே என்றும் , அதற்கடியேனஞ்சிவந்து 
நின்னடியிணை யடைந்தே னணிபொழிற் . றிருவரங்கத் 
தம்மானே என்றும் , ( எனக்குமாக 

வேண்டுமென் 
யடைந்தே னணிபொழிற் றிருவரங்கத்தம் 
மானே என்றும் , ஆதலால் வந்துன்னடியிணை யடைர். 
தேனணிபொழிற் றிருவரங்கத் தம்மானே என்றும் , 


ன 


றடியிணை 


14 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


உலகமளந்த பொன்னடியே யடைந்துய்ந்தே னணிபொ 
சிற்றிருவரங்கத் தம்மானே ” என்றும் , இப்படி திருமங் 
கை மன்ன னுடைய பாசுரங்களை யநுஸந்தித்துக் கொ 
ண்டு வடதிருக்காவேரியிலே நீராடி கேபவாதி த்வாதச 
நாமங்களாலே ஊர்த்வபுண்ட்ரங்களையும் ஹரித்ரா சூரண 
த்தையும் தரித்து அவ்வருகுண்டான அழகிய திருத் 
தோப்புகளையும் அங்குண்டான திருப்பூமரங் 

ரங்களையும் 
அவ்வருகிலுண்டான வண்டினமுரலுஞ் சோலைகளையும் 
அங்கயல்பாய் வயல்களையுங்கண்டு களியா நின்றுகொண்டு 
மீனோடாமை கேழலரிகுறளாய் முன் னு மிராமனாய்த் தா 
னாய்ப் பின் னுமிராமனாய்த் தாமோதரனாய்க் கற்கியுமானான் 
றன்னை என்கிற தபலாவதாரக்கோவிலையும் கண்ண 
புரத்தடியன்கலியன் என்கிற திருமங்கையாழ்வாரையும் 
திருவடிதொழுது வடக்குத் திருவாசலாலே ப்ரதக்ஷிண 
மாக வெழுந் தருளி பெரியாம்பி திருமாளிகையிலே எழுந் 
தருள அவருங்கண்டு பேரருளாள ருகந்த விஷயமன்றோ 
வென்றெதிரேவந்து ஸாதரராய் குல ப்ரம்கம்பண்ண , 
திருக்கச்சிகம்பியும் அவர் திருவடிகளிலே ஸேவித்து 
நின்று தாம் வந்தவரத்தை அவருடன் விண்ணப்பஞ்செய்ய 
பெரியநம்பியுங்கேட்டு மிகவும் இஷ்டராய் அவரையுங் 
கூட்டிக்கொண்டு மடத்துக்குப் போகிறபோது நம்பிக்கு 
ஆசார்யப்ரேமங் கனத்திருக்க , பெரியநம்பியும் முன்போய் 
ஸ்ரீ ஆளவந்தார் கோஷ்டியிலே யெழுந்தருளி பேரருளா 
ளர் ஸந்நிதியினின்றும் திருக்கச்சிநம்பி யெழுந்தருளி 
னாரென்று விண்ணப்பஞ்செய்ய , ஸ்ரீ ஆளவந்தாரும் எண் 
ணினபலம் எதிரேவந்து வாய்த்த " தென்று அருளிச் செ 
ய்ய திருகச்சிநம்பியும் ஸ்ரீ ஆளவந்தார் திருவடிகளிலே 
தாளுக் தடக்கையுங் கூப்பி தண்டன் ஸமர்பித்து திருவடி 
களைக்கண்ணிலும் திருமுடியிலுந்தரித்து நெடும்போதெ 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


15 


என்று 


ழுந்திராமலிருக்க ஸ்ரீ ஆளவந்தாரும் ப்ரேம பூர்வகமாக 
அவரை எடுத்தணைத்து முதலிகளைப்பார்த்து இவர்நித்ய 
ஸூரிகளிற் றலைவரன்றோ வென்றருளிச்செய்ய , திருக்கச்சி 
நம்பியும் ( நீசனேன் நிறைவொன்று மில்லேன் 
தம்ம பேக்ஷிதங்களை விண்ணப்பஞ்செய்ய ஸ்ரீ ஆளவந் 
ரும் திருவிலச்சினையை ப்ரஸாதித்து ஸவிநயரான நம்பி 
யைத் தம்முடைய வலப்புறத்திலே வைத்து திருக்கையா 
லே ஸ்பர்பரித்து மணக்கால் நம்பி திருவடிகளை ஸ்மரித்துக் 
கொண்டு குருபரம்பரா பூர்வகமாக மந்த்ர ரத்தமான த்வ 
யத்தைஸாங்கோபாங்கமாக நம்பி திருச்செவியிலேயுபதே 
பரித்துப் பேரருளாள தாஸரென்று தாஸ்ய நாமத்தையும் 
ப்ரஸாதித்து ஸ்ரீபாததீர்த்தத்தையும் ப்ரஸாதிக்கநம்பியும் 
ஹ்ருஷ்டராய் ஸகலரகஸ்யார்த்தங்களையும் ப்ரஸாதித்தரு 
ளவேண்டுமென்று ப்ரார்த்திக்க , பரிஷயலக்ஷண பூர்த்தி 
யுடையரான இவருக்கு முமுக்ஷவாய் ப்ரபந்தனாயிருக்கு 
மவனுக்குகாலக்ஷேபமாவது குருபரம்பராபூர்வகமாக தவ 
யத்தைஸதா நுஸந்தானம் பண்ணுவது , - ( த்வயமாவது 
உபயவிபூதிநாயகனாய் ஸ்ரீய :பதியான ஸர்வேய்வரனும் நா 
ச்சிமாரும் நித்யஸுரிகளுங் கூட எழுந்தருளியிருக்கும் பீ 
டகத் தட்டாயிருக்கும் தொன்றாகையாலேயிறே ) , -- என் 
றும் , திருவுடை மன்னரைக்காணில் திருமாலைக் கண்டே 
னே என்னும் வைஷ்ணவவிஷயத்திலே தரிவித கரணங் 
களாலேயும் அபசாரம் வராதபடி . ஆதரவோடே ஸேவித் 
திருக்கை என்றும் அருளிச்செய்து இவரை பாகவத 
நிஷ்டராக்கி அதற்குமேலே பீதகவாடைப் பிரானார் 
பிரமகுருவாகிவந்து என்றும் , தேனார் கமலத்திருமகள் 
கொழுநன்றானேகுருவாகி என்றும் ஈச்வரன் தானாகச் 
சொல்லப்பட்ட ஆசார்யனே பயிஷ்யனுக்குத்திருநாடு திருப் 
பாற்கடல் நூற்றெட்டுத் திருப்பதிகளும் , அன்னையாயத்த 


1 


16 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


னாய் என் னும்படியானஸர்வவி தபந்துவும் , மாடும் , மனையும் , 
பொருளும் , பூமியும் எல்லாம் ஆகக்கடவன் என்றும் 
விபோஷார்த்தங்ளையெல்லாம் அருளிச்செய்யக்கேட்டு நம் 
பியும் ப்ரீதராய் எழுந்தருளியிருந்தார். 

அரங்கனுக் காட்செய்ய விரும்பியது . 
பின்பு ஸ்ரீ ஆளவந்தார் முதலிகளையும் நம்பியையும் 
கூட்டிக்கொண்டு புருஷகார பூதையான ஸ்ரீரங்கநாயகி 
யாரை ஸேவித்து ப்ரதக்ஷிணமாக ஆழ்வார் ஸந்நிதியிலே 
யெழுந்தருளி ஆழ்வாரையும் ஸேவித்து திருமங்கை மன் 
னனையும் தண்டன் ஸமர்பித்து பெரிய திருவடி நயினாரை 
யும் திருவடி தொழுது உள்ளே புகுந்து ஸ்ரீ பலிபீடத்தடி 
யிலே தண்டன்ஸமர்ப்பித்து ப்ரணவாகாரமான ஸ்ரீ ரங்க 
விமானத்தையும் ஸேனை முதலியாரையும் ஸேவித்து அழ 
கிய மணவாளன் திருமண்டபத்திலே சென்று ஜயவிஜயர் 
களை தண்டன்ஸமர்ப்பித்து உள்ளே புகுந்து மணற்றூணைப் 
பற்றி நின்று வாயார வாழ்த்தி ப்ரேமபரவாராய் அமலனா 
திப்பிரான்படியே என்ன முதனைக் கண்டகண்கள் மற் 
றொன் றினைக்காணாவே என்று பாதாதி கேலாந்தமாக 
ஸேவித்து திருப்பல்லாண்டை ய நுஸந்தித்து 
பெரிய பெருமாளும் தீர்த்தம் திருமாலை திருப்பரி 
வட்டம் ஸ்ரீ படகோபங்களையும் ப்ரஸாதித்தருள , ஸ்ரீ 
யாளவந்தாரும் நம்பியை ஸகல வரிசைகளுடனே மடத் 
துக்கு அழைத்துக்கொண்டெழுந்தருளி மத்யாந்தத்திலே 
பெருமாளமுதுசெய் தருளினபின்பு ஸ்ரீபாததீர்த்தத்தை 
நம்பிக்கு ப்ரஸாதித்து தளிகை ப்ரஸாதத்தையும் ப்ரஸா -- 
தித்தருளினார் . நம்பியும் அதைஸ்வீகரித்துக்ருதார்த்தராய் 
பெரியநம்பி திருமாளிகையிலே நித்யஸேவை பண்ணிக்கொ 
ண்டு திருவாய்மொழி திருமொழிமுதலான திவ்யப்ரபந்தங் 
களையும் தத் வ்யாக்யானங்களையும் ஸேவித்துக்கொண்டு 


நிற்க . 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


17 


பெரிய நம்பி நம்மையளியகம்பையலென்று அபிமானித்தவ 
ன்றாயிற்று ஸ்வரூபஸித்தியுள்ளதென்று அறுதியிட்டு அவ 
ரபிமானத்தை யபேக்ஷித்துக்கொண்டிருக்க , பெரிய நம்பி 
யும் ஒருநாள் இவரைக்காணாமல் நம்முடைய திருக்கச்சி 
நம்பி தாஸரெங்கே யென்று கேட்க இதைச் சிலர் திருக் 
கச்சிகம்பிக்கு அறிவிக்க அவரு மிவ்விரோஷத்தைக் 
கேட்டு - அடியானிவனென் றெனக்காரருள் செய்யும் நெடி 
யான் ” என்று மிகவும் ஸந்துஷ்டராய் அவர்பின் செல்லஸ்ரீ 
யாளவந்தாரும் இவர் கருத்தறிந்து விடைகொடுத்தருள 
நம்பியும் மடத்தினின்றும் புறப்பட்டு கோயிலுக் கெழுந்த 
ருளி பெரிய பெருமாளைத் திருவடி தொழுது பண்டை 
நான் மறையும் வேள்வியும் கேள்விப்பதங்களும் பதங்க 
ளின் பொருளும் , பிண்டமாய் விரிந்த பிறங்கொளி யன 
லும் பெருகிய புனலொடு நிலனும் , கொண்டல்மாருதமுங் 
குரைகடலேழு மேழுமா மலைகளும் விசும்பும் , அண்டமுக் 
தானாய் நின்றவெம்பெருமா னரங்கமாநகரமர்ந்தானே ” 
என்று துடங்கி அந்தமும்வாழ்வு மாயவெம்பெருமா னர 
ங்கமாநகரமர்ந்தானே ” என்றும் , அன்னமா யன்றங் கரு 
மறைபயந்தா னரங்கமா நகரமர்ந்தானே ” என்றும் , ஆயி 
ரத்தோளாலலைகடல் கடைந்தா னரங்கமாககரமர்ந்தா 
னே ” என்றும் , " அங்கனேயொக்க வரியுருவானானரங்கமா 
நகரமர்ந்தானே ” என்றும் , ஆயிரஞ்சுடர்வாயரவணைத் 
துயின்றானரங்கமா நகரமர்ந்தானே ” என்றும் , அரிகு 
லம்பணிகொண் டலைகடலடைத்தா னரங்கமாநகரமர் 
த்தானே ” 

என்றும் , ஆழியாலன்றங் காழியைமறை 
த்தானரங்கமாநகரமர்ந்தானே ” என்றும் , ஆயனாயன்று 
குன்றமொன்றெடுத்தா னரங்கமாநகரமர்ந்தானே ” என் 
லும் , கைம்மானமழைகளிற்றை கடற்கிடந் தகருமணி 
பையான்கண்ட தணிநீர்த்தென்னரங்கத்தே ” என்றும் , 


2 


18 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


அமரர் 


யான் 


-து 


கடலேழு மலையேழில் வுலகேழுண் டாராதென்றிருந்தா 
னைக் கண்டது தென்னரங்கத்தே என்றும் , ஆனாயனா 
னானைக்கண்டது தென்னரங்கத்தே என்றும் , யான்கண் 
டதணிநீர்த் தென்னரங்கத்தே என்றும் , 1 

ஆரழலாயு 
ண்டானைக் கண்டது தென்னரங்கத்தே என்றும் , அஞ் 
சிறைப்புட்பாகனை யான்கண்டது 

தென்னரங்கத்தே 
என்றும் , உலகளப்பானடிகிமிர்த்த வந்தணனை யான் 
கண்ட தணிநீர்த்தென்னரங்கத்தே என்றும் , 
க்கும் பிரானாரைக் கண்டது தென்னரங்கத்தே என்றும் 
( மைவண்ணங் கருமுகில் போற்றிகழ்வண்ண மரகதத்தி 
னவ்வண்ண வண்ணனை 

கண்ட 

தென்னரங் 
கத்தே ” என்றும் , பொன்னுமாமணியு முத்தமுஞ்சுமந்து 
பொருதிரைமாதிே புடைசூழ்ந் தன்னமாடுலவு மலைபுனல் 
சூழ்ந்த வரங்கமாநகரமர்ந்தானை என்றும் , . .இருளிரியச் 
சுடர்மணிக ளிமைக்கும் தெற்றி யினத்துத்தியணிபணமா 
யிரங்களார்த்த , அரவரசப் பெருஞ்சோதி யனக்க 
னென்னு மணிவிளக்கு முயர்வெள்ளை யணையைமேவி , 
திருவரங்கப்பெருநகருட் டெண்ணீர்ப்பொன்னித் திரைக் 
கையாலடிவருடப் பள்ளிகொள்ளும் , கருமணியைக்கோ 
மளத்தைக் கண்டுகொண்டென்கண்ணிணைக 
கொலோ களிக்குநாளே " என்றும் இந்தப்பாசுரங்களை 
விண்ணப்பஞ் செய்துகொண்டு பன்னரிய திருமணற்றூ 
ணருகே நின்று பங்கயப்பொற்சேவடியிணையையும் அதி 
லே வீணையும் கையும் : யெழுந்தருளியிராகின்ற திருப்பா 
ணாழ்வாரையும் கண்டு ஸேவித்துக்கொண்டிராநின்ற திருக் 
கச்சிகம்பியை பெரியபெருமாளும் க்ருபையாகக் 
க்ஷித்தருளி நம்பிக்குத் திருமாலை திருப்பரிவட்டம் ஸ்ரீசம் 
கோபமும் ப்ரஸாதிக்க நம்பியும் பெரிய பெருமாளுக்குத் 
திருவாலவட்டகைங்கர்யம் செய்யலாமாவென்று திருவுள் 


ளென்று 


திருக்கச்சிகம்பி ப்ரபாவம் . 


19 


நமக்கு 


மாக 


ளத்திலே யோசிக்க அவ்வளவிலே பெருமாள் திருவாய் 
மலர்ந்தருளி, நம்பி , தெண்ணீர்ப்பொன்னித் திருக்கை 
யாலடிவருடப்பள்ளிகொள்ளும் அரங்கத்தரவணையில் குளி 
ர்ச்சி நீங்காமலிருப்பதால் சைத்யோபசாரம் 
வேண்டுவதில்லை ; உத்தரவேதியிலே ஹோமகுண்டத்தில் 
ஆவிர்ப்பவித்து 

நிற்கிறேன் அங்கே மஹா இஷ்டமா 
யிருக்குமாகையாலே நீர் அவ்விடத்திற்குப்போய் திருவா 
லவட்ட கைங்கர்யமும் சாலைக்கிணற்றுத் திருமஞ்சனமும் 
ஸமர்ப்பித்துக்கொண்டு வாரும் என்று நியமித்தருள , 
நம்பியும் தண்டன் ஸமர்ப்பித்து விடைபெற்று ப்ரதக்ஷிணை 
வெழுந்தருளி 

நீரங்கநாச்சியார் ஸந்சி தியிலே 
சென்று ஸேவித்து ஸகல வரிசைகளையும் பெற்று க்ருதார் 
த்தராய்ப் புறப்பட்டு மடத்திலெழுந்தருளி ஸ்ரீ ஆளவந்தார் 
திருவடிகளிலே தாளுந் தடக்கையுங்கூப்பி தண்டன்ஸமாப் 
பிக்க ஸ்ரீ ஆளவந்தாரும் நம்பியை 

கம்பியை முடிபிடித்தெடுத்து 
பஹுமானத்துடனே கடாக்ஷித்து போரு 
ளாளர் ஸந்நிதிக்கு எழுந்தருளுமென்று விடைகொடுத்த 
ருள , நம்பியும் ஸ்ரீ ஆளவந்தாரையும் பெரியநம்பி முதலான 
ரையும் ஸேவித்து அவர்கள் அநுமதிகொண்டு கோ 
னின்றும் புறப்பட்டு எழுந்தருளினார் . 
சோழநாட்டுப் பெருமாள்களைச் சேவித்தது . 

இப்படி எழுந்தருளுகிறவர் சோழமண்டலத்திலே 
பெருமாள்களையும் திருவடி தொழவேண்டு மென்கிற 
திருவுள்ளமாய் திருப்பேர் நகரிலே எழுந்தருளி திருக்க ? 
வேரியிலேநீராடித்வாதசோர்த்வபுண்டரங்களையுந் தரித்து 
அவ்விடத்துப் பெரியோர்களையும்ஸேவித்து அவர்கள் புரு 
ஷகாரமாக கோயிலிலே சென்று பலிபீடத்தடியிலே ஸே 
வித்து த்வாரபாலக ரநுமதியுடனே உள்ளே புகுந்து திரு 
மாலிருஞ் சோலைமலையென நின்று திருமால்வந்தென்னெ 


ஸஸ்நேஹ 


20 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


ஞ்சுநிறையப் புகுந்தான் , குருமாமணியுந்து புனற்பொன் 
னித்தென்பால் , திருமால்சென்று சேர்விடம்தென் றிருப்பே 
ரே ” என்று ஆழ்வார் அருளிச்செய்தபாசுரங்களை விண் 
ணப்பஞ் செய்து ஸேவித்து நிற்க திருப்பதியார் தீர்த்தம் 
திருமாலை ஸ்ரீசடகோபம் முதலான வரிசைகளை ப்ரஸா 
திக்க நம்பியும் ஹ்ருஷ்டராய் அற்றைக் கங்கேயிருந்து 
மற்றைநாள் புறப்பட்டு திருக்கண்டியூரிலே சென்று ஹரன் 
சாபந் தீர்த்த பெருமாளை ஸேவித்து அங்குநின்று புறப் 
பட்டு காவேரிக்கரைக்குடந்தையிலே சென்று கோயிலில் 
புக்கு ஸ்ரீ ஆராவமுதாழ்வாருடைய ஸௌந்தர்யத்திலே 
யீடுபட்டு ஆராவமுதே யடியேனுடலம் - ஏரார்கோலக் 
திகழக்கிடந்தாய் கண்டேனெம்மானே என்று துடங்கி 
“ வாராயருளாய்வருமென் மாயாமா!பாமூர்த்தியாய் .... உன 
க்காட்பட்டு மடியேனின்ன முழல்வேனோ ” என்றும் , நட 
ந்தகால்கள் நொந்தவோ கடுங்க ஞாலமேனமாய் , இடந்த 
மெய்குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் , கடந்த கால் 
பரந்தகாவிரிக்கரைக்குடந்தையுள் , கிடந்தவாறெழுந்திரு 
ந்துபேசு ” என்று திருமழிசையாழ்வார் மங்களாசாஸநம் 
செய்ய ஆராவமுதனும் எழுந்திருக்கக்கண்டு - வாழிகே 
சனே என்று மங்களாசாஸனம் செய்ய அப்படியே எழுந் 
திருக்கிற அவஸரமாக யாவதாத்மபாவியாய்ஸேவை ஸா 
திக்கிற ஸேவையையும் பக்தபராதீனனான அவருடைய 
வாத்ஸல்யத்தையுங்கண்டு போரவுகந்து திருவடிதொழ 
ஆராவமுதாழ்வாரும் திருமாலை திருப்பரிவட்டம் ஸ்ரீ சட 
கோபம் முதலான வரிசைகளையும் ப்ரஸாதிக்க அதுகளைப் 
பெற்று க்ருதார்த்தராய் பசார்ங்கபாணி ஸந்நிதிக்கு எழுந் 
தருளி அவரையும் திருவடிதொழுது ஸகல வரிசைகளை 
யும்பெற்று அங்குள்ள பெரியோர்களையும் ஸேவித்து அற் 
றைக் கங்கேயிருந்து மற்றைநாள் “ நாதனுறைகின் றநகர் 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


21 


நந்திபுர விண்ணகர நண் னுமனமே என்ற நுஸந்தித் 
துக்கொண்டு நாதன் கோயிலுக் கெழுந்தருளி நாதனை 
யும் ஸேவித்து ஸகல வரிசைகளையும் பெற்று அங்குநின் 
புறப்பட்டு வண்டுணுாறுமல ரிண்டை கொண்டு " என்று 
துடங்கி ஆண்டாயுன்னைக்காண்பதோ ரருளெனக்கருளு 
தியேல் , வேண்டேன் மனைவாழ்க்கையை விண்ணகர்மே 
யவனே என்று அநுஸந்தித்துக்கொண்டு ஊரிலே செ 
ன்று திருவிண்ணகரப்பனையும் ஸேவித்து அங்கு நின்றும் 
புறப்பட்டு தென்னாடன் குடக்கொங்கன் சோழன் சேர் 
ந்த திருநறையூர் மணிமாடஞ் சேர்மின்களே என்கிறபடி 
திருநறையூரிலே சென்று நாச்சியாரையும் ஸேவித்து நம் 
பியையும் ஸேவித்து த்ரிராத்ரமங்கே எழுந்தருளியிரு 
ந்து அங்குநின்றும் புறப்பட்டு கண்சோரவெங்குருதி 
வந்திழிய " என்று துடங்கி செல்வத் தண்சேறையெம்பெ 
ருமான் தாள் தொழுவார்காண்மி னென் தலைமேலாரே 
என்றும் , எம்பெருமான் தாள்தொழுவா ரெப்பொழுது 
மென்மனத்தே யிருக்கின்றாரே என்றும் , தண்சேறை 
யெம்பெருமான் தாளையேத்திப் , போகோடு புனல்தூவும் 
புண்ணியரே விண்ணவரிற் பொலிகின்றாரே " என்றும் , 
* தண்சேறையெம்பெருமானும்பராளும் பேராளன் பேரோ 
தும் பெரியோரை யொருகாலும் பிரிகிலேனே " என்றும் , 
தண்சேறை யெம்பெருமான் தாளைநாளும் சிந்திப்பார்க் 
கென்னுள்ளந்தேனூறி யெப்பொழுதுந் தித்திக்குமே 
என்றும் , வண்சேறையெம்பெருமா னடியார் தம்மைக் , 
கண்டனுக்கி துகாணீரென்னெஞ்சுங் கண்ணிணையுங்களி 
க்குமாறே ” என்றும் , தண்சேறையெம்பெருமான் திரு 
வடியைச் சிந்தித்தேற்கென் , ஐயறிவுங்கொண்டானுக் கா 
ளானார்க்காளா மென்னன்புதானே என்றும் , 

என்றும் , தண்சே 
றை யெம்பெருமான் தன்னைக் , கண்ணாரக்கண்டுருகிக் கை 


22 


திருக்கச்சிகம்பி ப்ரபாவம் . 


. 


யாரத் தொழுவாரைக்கருதுங்காலே " என்றும் , தண் 
சேறை யெம்பெருமான் றாளை நாளும் உள்ளத்தேவைப்பார் 
க்கிது காணீரென் னுள்ள முருகுமாறே " என்றும் இப்படி 
ஆழ்வாரும் மடிபிடித்து பாகவத ஏற்றம் அறிவிக்கும் 
விஷயமான பரமகாருணிகரான ஸாரநாதருடைய ஸௌ 
லப்ய ஸெந்தர்யங்களையு மநுபவித்து நிற்க பெருமாளும் 
நம்பிக்கு தீர்த்தம் திருமாலை திருப்பரிவட்டம் ஸ்ரீபடகோபம் 
முதலான வரிசைகளையும் ப்ரஸாதிக்க நம்பியும் ஸகல வரி 
சைகளையும் பெற்று தண்சேறை எம்பெருமானை தண்டன் 
ஸமர்ப்பித்து விடைகொண்டு தக்ஷிண துவாரகைக்கெழுந் 
தருளி ராஜமன்னாரை ஸேவித்து திருக்கண்ணமங்கையில் 
ழுந்தருளி பெரும்புறக்கடலை யடலேற்றினை என்று 
துடங்கி கண்ணமங்கையுட்கண்டுகொண்டேனே ” என்று 
அநுஸந்தித்து பக்தவத்ஸலப்பிரானை ஸேவித்து திருக் 
கண்ணங்குடியிலே சென்று வங்கமாமுந்நீர் வரிநிறப் 
பெரிய வாளரவினணைமேவி என்று துடங்கி திருக்கண் 
ணங்குடியுள் நின்றானே என்ற நுஸந்தித்து ஸேவித்து 
அனந்தரம் நாகப்பட்டணத்திலேயெழுந்தருளி : பொன்னி 
வர்மேனி மரகதத்தின் என்று துடங்கி 1 :அச்சோவொரு 
வரழகியவா " என்று திருநாகை யழகப்பிரா னுடைய அழ 
குகளைப்பெருக்க அநுபவித்து மற்றைநாள் புறப்பட்டு 
ஆழ்வாருக்குத்தாலிகட்டின இடமான திருக்கண்ணபுரம் 
புக்கு ஸேவிக்க வேண்டுமென்கிற அபிகிவேபாத்துடனே 
ஊரருகே சென்று நீராடி , ஊரையும் மாடத்திருவீதியை 
யும் ப்ரதக்ஷிணமாகவந்து 

ணமாகவந்து அவ்விடத்தில் நித்யவாஸம் 
பண்ணுகிற பெரியோர்களையும் ஸேவித்து கோயிலிலே 
புக்கு பலிபீடத்தடியிலே தண்டன் ஸமர்ப்பித்து ப்ரத 
க்ஷிணமாக வுள்ளேசென்று சவுரிராஜனையும் ஸேவித்து 
சிலையிலங்குபொன்னாழி " என்று துடங்கி கருவரைபோ 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


23 


னின்றானைக் கண்ண புரத்தம்மானைக்கண்டாள் கொலோ 
என்றும் < < நீ E லாமுற்றத்துகின் றிவணோக்கினாள் , காணு 
மோ கண்ணபுரமென்று காட்டினாள் என்றும் செங்க 
மலநாபனுக்கிழந்தேனென் செறிவளையே " எனறும் , வே 
தமுதல்வன் விளங்குபுரி நூலன் , பாதம் பரவிப் பலரும் 
பணிந்தேத்தி , 

காதன்மை செய்யுங் கண்ணபுரத்தெம் 
பெருமான் , தாதுநறுந்துழாய் தாழ்ந்து தாய்கோத்தும்பீ ” 
என்றும் , கண்ணபுரங்கைதொழும் பிள்ளையைப்பிள்ளை 
யென்றெண்ணப்பொயவரே என்றும் , தொண்டீருய்யும் 
வகைகண்டேன் துளங்காவரக்கர் துளங்க என்று துட 
ங்கி கண்ணபுரநாத்தொழுதுமே என்றும் , வானோ 
ரளவும் முதுமுந்நீர் என்று துடங்கி கானார்புறவில் கண் 
ணபுரத்தடியேன் கண்டுகொண்டேனே ” என்றும் , தெள் 
ளியீர்தேவர்க்குத் தேவர் திருத்தக்கீர் என்று துடங்கி 
கண்ணபுரந்தொழுதாளிவள் , கள்வியோ கைவளை கொ 
ள்வது தக்கதே என்றும் , கல்லாற் கடலையடைத்தா 
னூர் கண்ணபுரநாந்தொழுதுமே ” என்றும் , காலாற் சக 
பம்பாய்ந்தானூர் கண்ணபுரநாந் தொழுதுமே என்றும் , 
தொண்டருமமரரும் முனிவரும்தொழுதெழ .....கண்டவர் 
கணபுர மடிகடமிடமே ” என்றும் கண்ணபுர மென்று 
டையா னுக் கடியே னொருவர்க் குரியேனோ என்றும் , 
வண்டார் பூமாமலர் மங்கைமண்ணோக்க முண்டானே 
என்று தொடங்கி நால்வேதங்கண்டானே கண்ணபுரத் 
துறையம்மானே ” என்றும் மற்றுமோர் தெய்வமுளதென் 
றிருப்பாரோ , டுற்றிலேனுற்றது முன்னடியார்க்கடிமை , 
மற்றெல்லாம் பேசிலு நின்றிரு வெட்டெழுத்துங் , கற்று 
நான் கண்ணபுரத்துறை யம்மானே என்றும் பெற்றா 
ருஞ்சுற்றமுமென் றிவை பேணேனான் , மற்றாரும்பற்றிலே 
னாதலால் சின்னடைந்தே , னுற்றானென் றுள்ளத்து வைத் 


24 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


சென்று 


( ( 


விள்ளும் 


தருள் செய்கண்டாய் , கற்றார்சேர் கண்ணபுரத்துறை 
யம்மானே , என்ற நுஸந்தித்து நிற்க சவுரிராஜனும் நம் 
பிக்குத் திருமாலை திருப்பரிவட்டம் ஸ்ரீசடகோபம் முத 
லான வரிசைகளையும் ப்ரஸாதித்து விடைகொடுத்தருள 
நம்பியும் சவுரிராஜனையும் திருக்கண்ணபுரநாயகியையும் 

வித்து ஆழ்வாருக்கு அஷ்டாக்ஷரத்தை விளக்கி 
விப்பித்த ஸ்தலமன்றோவென்று ஏழுராத்திரியங்கெழுந்த 
ளியிருந்து பின்பு சிறுபுலியூருக்கெழுந்தருளிகோவிலிலே 
கள்ள மனம் 

என்று தொடங்கி 
" கருமாமுகிலுருவா கன லுருவாபுனலுருவா , பெருமால் 
வரையுருவா பிறவுருவா நினதுருவா , திருமாமகள்மருவும் 
சிறுபுலியூர் சலசயனத் , தருமாகடலமுதே யுன தடி 
சரணாமே 

என்ற நுஸந்தித்து அருள்மாகடல்நாயகனு 
டைய ஸௌந்தர்யங்களை நன்றாக அ நுபவித்து திருமழி 
சைப் பிரானுடையப்ரபாவத்தை நன்றாக எல்லோரு மறி 
யும்படித் தாமே வெளியிட்ட பக்த வத்ஸலனான சலசய 
னத் தெம்பெருமானுடைய க்ருபைக்குப் போரவுகந்து 
மூன் றுநாள் அங்கே எழுந்தருளியிருந்து மற்றைநாள் 
திருவெள்ளியங்குடியிலேசென்று முடியுடை யமரர்க்கிடர் 
செயு மசுரர்தம் பெருமானை யன்றரியாய் , மடியிடை வைத்து 
மார்பை முன்கீண்ட மாயனார்மன்னிய கோயில் 

என்கிற 
படியே கோலவில்லிராமனைச் சேவித்து அங்கு நின்றும் 
புறப்பட்டு தாடாளன் கோயிலிலே சென்று ஒருகுறளா 
யிருகிலம் மூவடிமண்வேண்டி " என்று துடங்கி பொரு 
வில்வலம் புரிபூரக்கன் முடிகள் பத்தும் புற்றுமறிந்தன 
போலப் புவிமேற்சிந்தச் , செருவில்வலம்புரி சிலைக்கைமலை 
த்தோள்வேந்தன் றிருவடி சேர்ந்துய்கிற்பீர் திரைநீர்த் 
தென்கி , மருவிவலம்புரிகைதைக்கழியூடாடிவயல் நண்ணி 
மழை தருநீர்த்தவழ்கால்மன்னி , தெருவில்வலம்புரி தரள 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் , 


25 


| . 


-னவ 


மீனும்காழிச் சிராமவிண்ணகரே சேர்மினீரே என்று 
அநுஸந்தித்து 

மண்ணளந்ததாடாளனைத் திருவடிதொ 
ழுது திருமங்கை யாழ்வாருக்காக இந்த 

தாடாளன் 
விசேஷ கடாக்ஷம்செய்து அவருக்கு ப்ரத்யக்ஷமான தும் 
கலியன் ஸம்பந்தமூர்த்தியை ஜபித்ததும் அன்று முதல் 
தாடாளன் நித்யஸந்நிதி பண்ணி எழுந்தருளியிருந்து எல் 
லோருக்கும் ஸேவைஸாதித்துக்கொண்டெழுந்தருளியிரு 
க்கிற பக்த பராதீனமான ஸௌலப்யத்துக்கும் ஆச்சர் 
யப்பட்டு நெஞ்சுருகி கண்பனிப்ப நிற்க தாடாளனும் நம் 
பிக்குத் திருமாலை திருப்பரிவட்டம் ஸ்ரீசடகோபம் முதலா 
ன வரிசைகளையும் ஸாதிக்க அவைகளைப்பெற்று கிருதார்த் 
தராய் திருவாலி திருநகரியேற எழுந்தருள 

வேண்டுமெ 
ன்று குதூ ஹலத்தையுடையராய்ச்சென்று அவ்விடத்தில் 
பெரியோர்களையும் ஸேவித்து திருமங்கையாழ்வார் ஸங் 
நிதியிலே எழுக் கருளி ஆழ்வாரைச்சேவித்து ஆழ்வாரை 
சூழ்ந்துகொண்டிருக்கிற பதினொரு திருப்பதி யெம்பெரு 
மான்களையும் ஆழ்வார் சேவித்தது போலே அந்தந்த 
ஸ்தலவிஷயமான பாசுரங்களையும் அநுஸந்தித்து ஸேவி 
த்து ஹ்ருஷ்டராய் அங்கு நின்றும் புறப்பட்டு சித்திரகூட 
த்தேறஎழுந்தருளி ஊன்வாடவுண்ணா துயிர்காவலிட்டு " 
என்று தொடங்கி . தில்லைத் திருச்சித்திரகூடஞ் சென் 
சேர்மின்களே என்ற நுசந்தித்து கோவிந்தராஜனையும் 
சேவித்து அற்றைக்கங்கே யிருந்து மற்றைநாள் 
ராயணபுரத்தேறச் சென்று நாதமுதிகள் மன்னாரையும் 
சேவித்து தமக்குபரமாசார்யரான நாதமுனிகள் யோக 
திலே எழுந்தருளியிருந்த ஸ்தலத்தையும் சேவித்து அங்கு 
நின்றும் புறப்பட்டு இருந்தண்மாநிலமேனமதாய் வளைமரு 
ப்பினி லகத்தடக்கிக் கருந் தண்மாகடற் கண்டுயின் றவனி 
டமான திருவயிந்திரபுரத்தேறஎழுந்தருளி கருடநதியிலே 


26 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


யான 


நீராடி தருவருமபயத்திருமகளார் தனிக் கேள்வனென்னும் 
படி திருவடி திருவனந்தாழ்வான் இவர்களுடைய தவப்பல 
மாய் அடியார்களுக்கு மெய்யனாகிய தெய்வநாயகனையும் 
ஸேவித்து மற்றைநாள் புறப்பட்டு தமக்கு ப்ராப்ய பூமி 

கச்சிநகர்க்கெழுந் தருளவேண்டுமென்கிற த்வரை 
யுடனே எழுந்தருளாநிற்க , ( என்னெஞ்சமே யானென் 
சென்னியான் 

றானவனை , வன்னெஞ்சங்கீண்ட மணிவண் 
ணன் - முன்னெஞ்சே , ஊழியானூழி பெயர்த்தானுலகேத் 
தும் , ஆழியானத்தியூரான் " என்றும் 

பிணியவிழ் 
தாமரை 

மொட்டலர்த்தும் பேரருளாளர் " என்றும் 
தொழுதெழுதொண்டர்கள் தமக்குப் பிணியொழித்து 
அமரர் பெருவிசும்பருளும் பேரருளாளனெம்பெருமான் 
என்றும் இப்படி ஆழ்வார்கள் பாசுரங்களை ய நுஸந்தித் 
துக்கொண்டு ஊரிலே சென்று திருவருந்த ஸரஸ்ஸிலே 
நீராடி கேசவாதி த்வாதசோர்த்வ புண்ட்ரங்களைச் சாத் 
திக்கொண்டு பலிபீடத்தருகே தண்டன் ஸமர்ப்பித்து 
உள்ளே புகுந்து திருவபிஷேகமண்டபத்திலே 

லே தண்டன் 
ஸமர்ப்பித்து ப்ரதக்ஷிணமாக வெழுந்தருளி பெருந்தேவித் 
தாயாரையும் ஸேவித்து பின்பு வையமாளிகையிலே 

ஏறி 
கச்சிக்கு வாய்த்தானென்கிற திருமண்டபத்தை தண்டன் 
ஸமர்ப்பித்து ஜயவிஜயர்களையும் சேவித்து உள்ளே புகு 
ந்து பேரருளாளரையும் வரதராஜரையும் ஸேவித்து நிற்க , 

, 
பேரருளாளரும் போரவுகந்து திருக்கச்சி நம்பிக்கு தீர்த் 
தம் திருமாலை ஸ்ரீசடகோபம் முதலான வரிசைகளை ப்ர 
ஸாதித்தருள நம்பியும் அடியேனுக்கு தாஸ்யநாமம் ப்ர 
ஸாதித்தருளவேண்டுமென்று ஏகாந்தசமயத்திலே விண் 
ணப்பஞ்செய்ய ஒருவாரணம்பணிகொண்ட வாரணாசலபதி 
யும் அவ்விடத்தில் க்ருபாபரையான பிராட்டியும் ஸ்ரீகஜே 
ந்தரதாஸனென்று தாஸ்யநாமம் ப்ரஸாதித்து நமக்கு 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


27 


அந்தரங்க கைங்கர்யமான திருவாலவட்ட கைங்கர்யத்தை 
நித்யமாய்ச் செய்துகொண்டிருமென்று நியமித்தருளினார் . 
நம்பியும் தந்யோஸ்மி என்று அந்த கைங்கர்யத்தைச் 
செய்துக்கொண்டெழுந்தருளியிருந்தார் . 
பெற்றோர்களைப்பார்க்க பூவிருந்தவல்லிக்குச் 

சென்ற து . 
இப்படியிருக்கிற நம்பியினுடைய வைபவத்தை பித் 
ராதிகள் கேட்டு ஸந்துஷ்டராய் பெருமாள் கோயிலிலே 
வந்து பேரருளாளரை ஸேவித்து நம்பிபாடே சென்று 
நாங்கள் உம்முடைய வைபவத்தை யறியாமலிருந்தோம் , 
உம்மை யெங்களோடு ஸஜா தீயராக எண்ணி நாங்கள் 
செய்த குற்றங்களைப்பொறுத்து நம்மூரிலேவந்து ஹிதோப 
தேசத்தைப் பண்ணிக்கொண்டு இருக்கவேண்டும் , நாங் 
கள் உமக்கு இஷ்டமானபடி நடந்துகொண்டு க்ருதார்த்த 
ராகிறோம் ஊரிலே வாருமென்ன , நம்பியும் இனி 
கூடுமோ அடியேனையன்றி பேரருளாளர் அரைக்ஷண 
மாகிலும் எழுந்தருளியிரார் ; அடியேனும் பேரருளாள 
ரைப்பிரிந்து இறைப்பொழுதும் இருக்ககில்லேனென்ன , அவ 
ர்களும் அப்படியாகில் ஒருநாளாகிலும் நீர் அங்கே 
ழுந்தருளிவரும்படி பார்க்கலாமோ என்ன , நம்பியும் 
அப்படியே யாகிறதென்று அவர்களை ஊருக்கனுப்பிவித் 
தார் . 

அநந்தரம் ஒருநாள்வரையிலே நம்பியும் இச்செய் 
தியை பெருமாள் சந்நிதியிலே விண்ணப்பஞ்செய்ய பெரு 
மாளும் அப்படியே செய்வோம் , உம்முடைய 
தத்தாலே அவர்களும் உத்தீர்ணராகக் 
யென்று அற்றை யிரவில் பெரிய திருவடிமேற்கொண்டு 
தம்பிக்கும் ஒரு கதிவிசேஷத்தையுண்டாக்கி பூவிருந்த 
வல்லியிலே அவர்கள் க்ருஹத்திலே எழுந்தருள வீரராகவ 


OT 


குறையில்லை 


28 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


ரும் பத்நீ புத்ரஸமேதராய் எழுந்திருந்து ப்ரதக்ஷிண 
ப்ரணாமாதிகளைப்பண்ணி பகவத்விஷயத்தில் புதிய துண் 
டறியாத மால்யாபஜீவியான இவன் இப்படி சொல்வதே 
தென்று பாராசரபகவானாலே 

வானாலே கொண்டாடப்பட்ட மாலா 
காரனைப்போல ‘ தந்யோஸ்மி அநுக்ரஹீதோஸ்மி என்று 
தம்முடைய கார்த்தாத்யத்தை ய நுசந்தித்து பெரு 
மாள் திருமுகமண்டலத்தை அநிமிஷரைப்போல சேவி 
த்து தேவரீருக்கு நிருபாதிகசேஷனான இவ்வாத்ம வஸ் 
துவையும் ஏதத.நுபந்திகளான சேதநாசேததங்களெல் 
லாவற்றையும் தேவரீரே அங்கீகரித்தருளவேண்டுமெ 
ன்று ஸமர்ப்பித்து , இருள் தருமாஞாலத்துளிருப்பையொ 
ழித்து நலமந்தமில்லதோர் நாட்டிலே அந்தமில் பேரின் 
பத் தடியருடனே சேர்த்தருளவேண்டுமென்று 
சரணம் 
புக , பெருமாளும் அப்படியே செய்கிறோமென்று தலை 
குலுக்கி அந்த தனகாகாபரணங்களெல்லா வ 
விநதை சிறுவன்மேல் வைத்து பொன்மலையின் மீதே . 
காளமேகம்போல செழும் பறவைதானேறி நம்பியுடனே 
ஸ்ரீஹஸ்திகிரி ஹிகரத்தில் வையமாளிகையிலே எழுந்தரு 
ளினார் . இப்படி இளையபெருமாளைப்போலகிரதிஸயமான 
ப்ராவண்யத்தாலே டைவிடாமலிருந்து அடிமை செய் 
கிற நம்பி திறத்தில் போருளாளரும் அப்படியே அன் 
புகூர்ந்திருந்தார் . இவருடைய மாதாபிதாக்களுக்கும் 
அவர்கள் பிரார்த்தித்தபடியே முக்தியை 

முக்தியை ப்ரஸாதித்த 
ருளினார் . நம்பியும் அங்கிருந்து வந்த தகங்களையும் ர 

ரத்த 
ங்களையும் கொண்டு தேவப்பெருமாளுக்கு அனேக 

னகதிவ்யா 
பரணங்களைப் 

பண்ணி ஸமர்ப்பித்து ஸேவியாநின்று 
கொண்டு ஹ்ருஷ்டராயிருந்தார் . 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


29 


தூரில் 


யாஜிகளு 


ராமாநுசர் சரித்திரம் . 
அந்தகாலத்தில் எம்பெருமான் வேதாந்த ஸுத்ரத் 
துக்கு ஸ்ரீபாஷ்யமுகத்தாலே ஸமீசீநார்த்தங்களை தெளி 
விக்கைக்காக திருவனந் 

தாழ்வானை 

ஸ்ரீபெரும்பூ 
ஆஸுரிகுலதிலகரான கேசவஸோம 
க்கு கலியுகத்தில் சகககூ - வதான பிங்கள ஹசித்திரைமீ 
திருவாதிரை நக்ஷத்திரத்தில்குமாரராயவதரிப்பித்தான் . 
இச்செய்தியை பெரிய திருமலைநம்பியுங்கேட்டருளி ஸ்ரீ 
பெரும்புதூரேற வெழுந்தருளி கேசவஸோமயாஜியாரை 
யுங் கண்டு மகிழ்ந்து அந்த பி - வையுங் குளிரக்கடா 
க்ஷித்தருளி அந்த பலி - வின் முகவொளிவைப்பார்த்து 
லக்ஷ்மணோலக்ஷ்மிஸம்பந்தம் என்கிறபடியாயிறேயிருப் 
பது ஆகையாலே இளையபெருமாள் திருநாமமே தகு 
மென்று ராமாநுஜன் என்று திருநாமஞ்சாத்தி ரக்ஷார்த் 
தமாகத் திருவிலைச்சினையும் ப்ரஸாதித்து இளையாழ்வா 
ரென் றுங்கொண்டாடி திருமலையேற வெழுந்தருளினார் . 
கேசவ ஸோமயாஜியாரும் அவருக்கு ஜாதகர்மாதிகளை 
யதாகாலத்தில் அநுஷ்டித்து உபநயகமாந்தரம் ஸ்ாங் 
கோபாங்கமாக வேதாத்யயநத்தைப்பண்ணிவைக்க , இளை 
யாழ்வாரும் ஷோடபாவார்ஷிகரானவாறே க்ருஹஸ் தாய் 
ரமத்தையு மங்கீகரித்தருளி, பெருமாள் கோயிலிலேயாத 
வப்ரகாரா னென்பானொருவன் ஏகதண்டிசந்யாஸியாய் 
பூர்வபக்ஷம் வாசிப்பிக்கிறானென்று கேட்டருளி அங்கேற 
வெழுந்தருளி அவன் பக்கல் பூர்வபக்ஷம் வாசிக்கத்தொ 
டங்கினார் . அப்படி வாசித்துக்கொண்டுவரும்போது கர்ம 
காண்ட வாக்யங்களிலும் ப்ரஹ்ம பாகவாக்யங்கள் ப்ர 
ஸக்தங்களாக அதுகளில் அவன் சொல்லுகிற 

சொல்லுகிற அதி 
கரணார்த்தங்களை யெல்லாம் ஸமாநாதி கரணங்களாக்கு 
கிற இவருடைய ஸாமர்த்யத்தை கண்டு இவரை முடி 

க்க 


30 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


வேண்டுமென்று கோரி அந்த மாயிஸகயாவி யிவரைக் 
கூட்டிக்கொண்டு கங்காயாத்ரை செய்தவிடத்திலே பஹு 
தூரம் போனபின்பு ஒருநாள் ஓர் மஹாடவியிலே 

சௌ 
சார்த்தமாக இளையாழ்வார் நின்றவாறே , கோவிந்தப்பட்ட 
ரென்பவர் இவர்களுடைய துராலோசனையை அறிவித்து 
அகன்று போகச்சொல்ல , இளையாழ்வாரும் வழியைவிட்டு 
ஒரு மரத்தடியில் நின்றுபார்க்க அவ்விடமும் மஹாடவி 
யாயிருக்க " ஆவாரார் துணை " என்று பக்கம் நோக்கி 
நிற்க பேரருளாளனும் பெருந்தேவித்தாயாரும் வில்லியும் 
வில்லிச்சியுமாய் வந்துநிற்க , அவர்களை நீங்களெங்கே றப் 
போகிறீர்களென்று இளையாழ்வார் கேட்க , அவர்களும் 
காஞ்சீபுரத்தேறப்போகிறோ மென் 

மென் றவாறே என்னையும் 
அங்கு சேர்க்கக்கடவீர்களென்ன , அவர்களும் முன்னே 
யேக இளையாழ்வாரும் பின் சென்றவாறே அந்த வில்லி 
யை இங்கு தண்ணீருண்டோவென்று வில்லிச்சிகேட்க , 
வில்லியும் அருகேயிருக்கிறதென்று ஒருகிணற்றைக்காட்ட 
இளையாழ்வாரும் அதுகேட்டு நமக்குபரமோபகாரிகளான 
இவர்களுக்கு நாம் தண்ணீர் கொடுக்கவேண்டுமென்று 
நிச்சயித்து அந்தக்கிணற்றிலே யிறங்கி அவர்களுக்குத் 
தண்ணீரெடுத்துக்கொடுக்க , அவர்களும் பானம்பண்ணி 
இதுவே புண்யகோடி விமானங் காணுமென்று சொல்லி 
அந்தர்த்தானமாகப் போய்விட்டார்கள் . இளையாழ்வாரும் 
கரையேறி கீழ்வானம் வெளுத்தமையையும் அருகே புண் 
ணியகோடி . விமானத்தையுங்கண்டு இதென்ன ஆச்சர்ய 
மென்று மகிழ்ந்து கணையாழிகண்ட பிராட்டிபோலே சந் 
தோஷித்து எத்திறம் என்று ஆழ்வார்மோஹித்தாற் 
போலே இவ ரொருவருமே பேரருளாளரென்றும் , எம் 
மாபாவியேற்கும் விதிவாய்க்கின்று வாய்க்குங்கண்டீர் 
என்று மோஹித்துக்கிடந்து பின்பு தாமே தேறி நித்ய 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


31 


கர்மாநுஷ்டானங்களை அங்கருகே யிருந்த வொருதடா 
கத்தில் செய்தருளி பேரருளாளனையும் பெருந்தேவியாரை 
யும் திருவடி தொழுது ஆனந்தபரிதராய் எழுந்தருளியிரு 
ந்தார் . அங்கே யாதவ ப்ரகாசனும் இளையாழ்வாரைத் 
• தேடி.க்காணாமல் காட்டிலே நசித்திருப்பரென்று உண் 
மகிழ்ந்து சென்று கங்கையாடி மீண்டும் பெருமாள் கோயி 
லேறப்போந்து இளையாழ்வாரை அங்கே கண்டு மிக 

கவும் 
சந்தோஷித்து உம்மைக்காட்டில் பறிகொடுத்தோமே 
ன்று நீர்வே தப்பட்டிருந்தேன் . இங்கு கண்டபின்பு சந் 
தோஷமுண்டாயிற்று , 

உண்டாயிற்று , நீர் வந்த ப்ரகார மென்னென்று 
கேட்க , இளையாழ்வாரும் வில்லி வ்ருத்தாந்தத்தை யடங் 
கச் சொல்ல , அவனும் இவர் ப்ரபாவம் சர்வாதி ஸயி தமா 
யிருந்ததென்று போர ப்ரீதனாய் ஸ்வகோஷ்டியிலே சேர்த் 
துக்கொண்டு வாசிப்பித்து நிற்க , இரண்டு ஸ்ரீ வைஷ்ண 
வர்கள் பெருமாள் கோயிலினின்றும் புறப்பட்டு கோயி 
லேறச்சென்று நம்பெருமாளைத் திருவடிதொழுது ஆளவந் 
தார் திருவடிகளிலே சேவித்து நிற்க , ஆளவந்தாரும் 
பெருமாள் கோயிலிலே 

யென்ன விசேஷமென்று கேட் 
டருள , அவர்களும் எல்லாரும் ஆச்சர்யப்படும்படியாய் 
இளையாழ்வார் பக்கல் பேரருளாளன் வில்லிவ்யாஜேன 
சேஷ கடாக்ஷம்பண்ணிப் போந்ததை சவிஸ்தாரமாக 
விண்ணப்பஞ் செய்து யாதவப்ரகாச வ்ருத்தாந்தத்தை 
யும் இப்போது இளையாழ்வார் அவன் பக்கல் வாசிக்கிறா 
ரென்றும் விண்ணப்பஞ்செய்ய , 

ப்பஞ்செய்ய , ஆளவந்தாரும் கேட்ட 
ருளி பெரிய பெருமாளிடத்தில் பண்ணின ப்ரபத்தி பலயா 
யிற்று ஒழிவில் காலமெல்லாம் ” என்கிற திருவாய்மொழி 
யில் ஈடுபட்ட பெரிய திருமலை நம்பியைக்கொண்டு திரு 
வேங்கடமுடையா னும் இத் தர்மானத்தை நிலைநிறுத்தும் 
படி பண்ணியருளினார் . பேரருளாளர் தாமும் பிராட் 


32 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


டியு முன்னடந்து இளையாழ்வாரைத் திருவுள்ளம் பற்றித் 
தாமேவழி நடத்தி , தம்மிருவரையுந் திருவடி தொழுது 
பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் ” என்கிறபடியே அவர் 
கொடுத்த தண்ணீரமுதையும் அமுதுசெய்து உள் குளிர் 
ந்து திருவுள்ளம்பற்றி யருளினார் . கோயில் திருமலை பெரு 
மாள் கோயிலெம்பெருமான்கள் மூவரும் இளையாழ்வா 
ரிடத்தில் விசேஷ கடாக்ஷம்பண்ணி யிருப்பதால் இவரே 
பசித்தாந்த நிர்வாஹகரென்று போரவுகந்து பல்லாண்டு 
பல்லாண்டு என்று பெரிய பெருமாளை மங்களாசாசநம் 
செய்தருள முதலிகளுங்கேட்டு விசேஷார்த்தங்களை கெ 
ஞ்சில் கொண்டிருக்க , ஆளவந்தாரும் நம்பெருமாளிடத் 
தில் விண்ணப்பஞ்செய்து இளையாழ்வாரைக் கடாக்ஷித் 
தருளுகைக்காக முதலிகளோடே திருக்கோவலூர் வழி 
யாக பெருமாள் கோயிலேற வெழுந்தருளி எதிர்கொண்டு 
வந்த திருக்கச்சி நம்பியின் வந்தனையுகந்து 
ளனையும் பெருந்தேவியாரையுந் திருவடிதொழுது ப்ர 
தக்ஷிணமாக வெழுந்தருளி கரியமாணிக்கத்தாழ்வாரை 
சேவித்து சக்ரவர்த்தித் திருமகனையும் திருவடி தொழுது 
வழி திகைத்து உள் நடுங்கி : 

ஆவாரார் துணை 
ரக்ஷகனைத்தேடின இளையாழ்வாருக்கு கண்காணத்தோ 
ன்றி சர்வபய நிவ்ரு த்தபுரஸ்ஸரமாக சர்வபலப்ரதனான 
தேவரீரே வாழ்வித்தருளினபடியாலே இளையாழ்வாரென் 
கிற திருநாமம் யதார்த்தமாயிற்று . இனிமேலும் ரக்ஷித் 
தருளவேண்டுமென்று பிரார்த்தித்து நிற்க , அப்போது 
யாதவப்ரகாசனும் வித்யார்த்திகளோடே பெருமாளை 
பேசவித்து ப்ரதக்ஷிணம்பண்ண ஆளவந்தாரும் இளை 
யாழ்வா ராரென்று கேட்க , அங்குள்ளாரும் அவரென்று 
ஒருவரை நிர்தேலித்துக்காட்ட ஆளவந்தாரும் தந்தா 
மரைக் கண்களாலே குளிர நோக்கியருளி பேரருளாளன் 


பேரருளா 


என்று 


திருக்கச்சிகம்பி ப்ரபாவம் . 


33 


அதைக்கேட்டு 


திருவடிகளிலே இளையாழ்வார் இந்த வித்தாந்த நிர்வா 
ஹகராகவேண்டுமென்று ப்ரபத்திபண்ணி , இளையாழ்வா 
ரைக்கண்டு நாம் வார்த்தைசொன்னால் பூர்வபக்ஷம் வாசிக் 
கிறதற்கு விரோதமாமென்று திருவுள்ளம்பற்றி மீண்டும் 
முதலிகளுந் தாமுமாகக் கோயிலேற வெழுந்தருளினார் . 
நம்பிகள் இளையாழ்வாருக்குச் சாலைக்கிணற்று நீர் 

சமர்ப்பிக்கிற தொண்டு நியமித்தது . 
பின்பொருகால் இளையாழ்வாரும்யாதவபிரகாசனுக்கு 
எண்ணெய்தேய்க்கிற சமயத்திலே அவனொருஉபநிஷத்து 
க்கு அபார்த்தத்தைச் சொல்ல அதைக்கேட்டு இவருக்கு 
கண்கலங்கி சோகாய்ருக்கள் அவன் துடையிலேவிழஅது 
களினுடைய ஔஷண்யத்தைக்கண்டு நம்முடைய பரியா 
ரத்திலே நீர்வரவேண்டாமென்று சொல்ல 
இவரும் நம்பிக்கு விண்ணப்பஞ்செய்து அடியேனுக்குஒரு 
ஹிதமான கைங்கர்யத்தை நியமித்தருளவேண்டுமென்ன 
நம்பியும் சாலைக்கிணற்றில் திருமஞ்சனத்தை நித்யமாகப் 
பேரருளாளருக்கு ஸமர்ப்பித்துக்கொண்டு வாரீரென்ன 
அந்த கைங்கர்யத்தையே செய்துக்கொண்டிருந்தார் . 
நம்பிகள் பிரபாவத்தை இளையாழ்வார் 

அறிந்தது . 
அனந்தர மொருநாள் கச்சிக்கு வாய்த்த திருமண்ட 
பத் தருகேயிருந்து நம்பி இளையாழ்வாருக்கு பகவத்வைப் 
வத்தை அருளிச்செய்துகொண் டெழுந்தருளி யிருக்க 
அந்த ஸமயத்திலே பேரருளாளப் பெருமாளும் பெருந்தே 
வித்தாயாரும் அர்ச்சாஸமாதியை அதிக்ரமித்து விபவா 
வதாரம்போலே ஒருவர்க்கொருவர் வார்த்தை யருளிச்செ 
ய்துகொண்டு திருக்கைகளைக்கோத்துக்கொண்டு கச்சிக் 
கு வாய்த்தான் மண்டபமான வையமாளிகையில் உலாவி 


31 


34 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


யருளாநிற்க நம்பியும் அந்த திவ்ய தம்பதிகளைக்கண்டு 
டிக்கடி பத்தாஞ்ஜலிபுடரா யெழுந்திருக்கிறபடியைக்கண் 
டு இதென்னவென்று இளையாழ்வார் கேட்க நம்பியும் " ஓ 
ண்டொடியாள் திருமகளும் நீயுமே கிலாமிற்பக் கண்டசதி 
ர்கண்டொழிந்தேன் " என்று மயர்வறுமதி நலமருளப்பெ 
ற்ற ஆழ்வாருக்கு ப்ரத்யக்ஷ ஸாக்ஷாத்காரமாக ஸேவை 
ஸாதித்ததுபோல் பொருளல்லாத வென்னைப்பொருளா 
க்கி யடிமைகொண்டாய் ” என்கிறபடியே ஸ்ரீயாமுனாசார்ய 
ருடைய திருவடி ஸம்பந்தத்தாலே யென்னைப்பொருளாக 
க்ருபைசெய் தருளி பேரருளாளரும் பெருந்தேவித் தாயா 
ரும் வையமாளிகையில் உலாவி யருளி ஸேவைஸாதித் 
தால் அடியே னெப்படி யெழுந்திராம லிருக்கிறது என்று 
ஸாதிக்க , இளையாழ்வாரும் நம்பியினுடைய வைபவ மிருக் 
தபடியைக்கண்டு விஸ்மிதரானார் . 
நம்பிகள் ஆசாரியர் மரணத்தை அறிந்தது . 

அக்காலத்தில் திருவரங்கன் றிருப்பதியிலே எழுந்த 
ருளி யிருக்கும் யாமுனாசார்யரும் பெரியநம்பியை யழைத் 
தருளி திருக்கச்சிகம்பி நியமித்தபடியே இளையாழ்வார் 
திருமஞ்சன கைங்கர்யத்திலே நிரதராயிராகின்றாரென்று 
சொல்லுகிறார்க ளாகையால் நீரிப்போது பேரருளாளர் 
சந்திக்குப்போய் அங்கே யிளையாழ்வார் சாலைக்கிணற்றி 
னின்றும் திருமஞ்சனங்கொண்டு வருகிறவழியிலேயிருந்து 
கொண்டு நாம் சொன்ன ஸ்தோத்ரத்தை அவர் செவிப்ப 
டச் சொல்லுமென்று நியமித்தருளினார் . பெரியகம்பியும் 
ஆசார்ய யேமனப்படியே கோயில் நின்றும் புறப்பட்டு திரு 
வெள்ளறை வழியாகத் திருக்கோவலூரிலேயெழுந்தருளி 
பெருமாளை ஸேவித்து பெருமாள் கோவிலுக்கெழுந்தருளி 
பேரருளாளரையும் பெருந்தேவித்தாயாரையும் ஸேவித்து 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


35 


தம்முடைய ஆசார்யரான ஸ்ரீயாளவந்தார் திருவுள்ள ப்ர 
காரம் இந்த இளையாழ்வாரை இத்தர்சன ப்ரவர்த்தக 
ராம்படி தேவரீர்செய்தருள வேண்டுமென்று வரதராஜன் 
சந்கிதியில் ப்ரபத்திபண்ணி ஆசார்ய நியமனத்தை சிர 
ஸாவஹித்துக்கொண்டு சாலைக்கிணற்றுவழிக் கெழுந்தரு 
ளி ஸ்ரீயாளவந்தா ரருளிச்செய்த சதுர்லோகியையும் ஸ் 
தாத்ர ரத்தத்தையும் அநுஸந்தித்துக்கொண்டு நிற்க , 
இளையாழ்வாரும் சாலைக்கிணற்றிலிருந்து திருமஞ்சனங் 
கொண்டு எழுந்தருளுகையில் ப்ரஹ்மா சிவப்பா தமக : 
பரமஸ்ஸ்வராடித்யேதேபி யஸ்யமஹிமார்ணவ விப்ருஷஸ் 
தே ” என்கிற சுலோகத்தைக்கேட்டு ஆனந்தபரவசராய் 
அப்போதே பெரியநம்பிகளை ஸேவித்து இஃதாரருளிச்செ 
யலென்று கேட்க பெரியநம்பியும் ஸ்ரீயாளவந்தார் திவ்ய 
ஸக்தியென்று அருளிச்செய்ய , அப்படிக்கொத்த மஹா 
நுபாவரை அடியேன் ஸேவிக்க வேண்டுமென்ன , பெரிய 
நம்பிகளும் ஆராமஞ்சூழ்ந்த வரங்கமான போகமண்டபத் 
திலே பெரியபெருமாள் ஸந்நிதியிலே அந்த ஸ்வாமி தர்ச 
னப்ரவர்த்தகரா யெழுந்தருளியிருக்கிறாரென்று அருளிச் 
செய்ய , இளையாழ்வாரும் திருமஞ்சன தீர்த்தக்குடத்தைக் 
கொண்டுவந்து பேரருளாளர் ஸந்நிதியிலே ஸமர்ப்பித்து 
திருக்கச்சிநம்பி பக்கல் சென்று ஸ்ரீயாளவந்தார் இரண் 
டாற்று நடுவே பெரிய பெருமாள் ஸந்நிதியில் எழுந்தருளி 
யிருக்கிறாராம் , அவரை அடியேன்கண்டு தண்டன் ஸமர் 
ப்பித்து மீண்டு வருகிறேன் தேவரீர் நியமிக்க வேண்டுமெ 
ன்ன , அப்படியே செய்யுமென்று நம்பியும் விடைதர , தே 
வப்பெருமாள் ஸந்நிதியிலும் தண்டன்ஸமர்ப்பித்து பெரிய 
நம்பிகளுடனே ஆனந்தித்துக்கொண்டு எழுந்தருள , பெ 
ரியநம்பிகளும் ஆசார்ய நியமன ப்ரகாரம் அதிசீக்ரமாக 
இளையாழ்வாரை யழைத்துக்கொண்டு வட திருக்காவேரி 


36 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


வடகரைக்கு எழுந்தருள தென்கரையிலே திரளாக கோ 
ஷ்டியைக்கண்டு அங்கே புக ஸ்ரீயாளவந்தார் பரமபதத் 
துக் கெழுந்தருளி திருப்பள்ளி படுக்கிற ஸமயமாக இருக் 
கக்கண்டு ஸ்ரீயாளவந்தார் திருமேனி ஆபாத மஸ்தகமாக 
ஸேவித்து விமல சாமவிக்ரஹத்தை யிளையாழ்வார் நெஞ் 
சுள்ளுங் கண்ணுள்ளும் நீங்காமல் ஸ்தாபித்துக்கொண்டு 
அப்போது ஸ்ரீயாளவந்தார் மூன்று திருவிரல்களை முடக் 
கிக்கொண் டெழுந்தருளியிருக்க அந்தக் கருத்தறிந்து 
அந்தக்கருத்துப்ரகாரம் தாமே தலைக்கட்டுவதாக விண் 
ணப்பம் செய்ய அம்மூன்று திருவிரல்களும் நிமிர்ந்தன . 
பின்பு இளையாழ்வார் வெறுத்து நம்பெருமாள் ஸந்கிதிக்கு 
உள்ளேபுகாமல் வந்தவழியே யெழுந்தருளி அத்தியூரிலே 
சென்று நடந்த ஸவிஸ்தாரத்தை திருக்கச்சிநம்பிக்கறிவி 
க்க நம்பியும் மிகவும் சோகித்து ஸ்ரீசூர்ணபரிபாலநாதி 
திருவத்யயநாந்தமாக கைங்கர்யங்களை நடத்தியருளிபேர 
ருளாளர் ஸந்நிதியிலே கைங்கர்யத்தை யதா பூர்வமாக 
நடத்திக்கொண்டு போந்தார் . 
நம்பிகள் இராமாநுஜருக்கு ஆறுவார்த்தை 

அருளியது. 
பின்பொருநாள் நம்பியும்ஸர்வேஸ்வரனுடைய ஸ்வரூ 
பரூபகுணப்ர ப்ருதிகளையும் ஸர்வஜ்ஞத்வ ஸர்வஸக்தித்வா 
திகளையும் பரக்கப்பேச இளையாழ்வார் நம்பியைப்பார்த்து 
அடியேன் சிலநினைவுகளை நினைத்திருக்கிறேன் அவையை 
வை என்று பேரருளாளர் ஸந்நிதியிலே விண்ணப்பம் செய் 
து அத்தலையில் நியமனத்தை அடியேனுக்கு ப்ராஸாதித் 
தருள வேண்டுமென்ன , நம்பியும் மறுநாள் பேரருளாளர் 
ஸந்நிதியில் திருவாலவட்ட கைங்கர்யஞ் செய்துகொண்டி 
ருக்கும்போது பெருமாளும் நம்பிநம்மோ டொருவார்த்தை 
கேட்க இச்சையுடையவராகத் தோற்றுகிறதே யென்ன , 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


37 


செய்த 


நம்பியும் நாயிந்தே , பையை யுடையவனுக்கு சரக்கிருப் 
புத்தெரியாதா ?? தேவரீர் ஸர்வஜ்ஞர் , ஸர்வநியந்தா , ஸர் 
வாந்தர்யாமி ; தேவரீ ரறியாததொன் றுண்டோ என்ன , 
பெருமாளும் திருவுள்ள முவந்து , ஸ்ரீமானான நாமே பரத 
த்வம்- ( க ) , நம்முடைய மதம் பேதம்- ( உ ) , ப்ரபத்தியே 
உபாயம்- ( ங ) , அந்திமஸ்ம்ருதி ஆவசியகமன்று- ( ச ), 
சரீராவஸாகத்தில் மோக்ஷம் -- ( ரு ) , பெரியநம்பி திருவடி 
களிலே ஆர்பரயிப்பது- ( சு ) , என்று ஆறுவார்த்தைகளை 
யருளிச்செய்து இதை யவருக்கு அறிவியுமென்ன , நம்பியு 
ம் இளையாழ்வாரை யழைத்து பெருமாள் ஸாதித்த இவ் 
வர்த்தங்களை நன்றாக அருளிச்செய்து , இப்படி அறியா 
தன வறிவித்த பேரருளாளருடைய மஹாக்ருபையை அறி 
ந்து , ஸாது பரித்ராணமாயும் லோகோபகாரமாயுமிருக்கிற 
இப்படிக்கொத்த அபூர்வார்த்தங்களை ப்ரஸ்னை 
இளையாழ்வார் லோகரக்ஷணார்த்தமாக அவதரித்த மஹா 
புருஷரென்கிற கௌரவத்தையுந் தந் திருவுள்ளத்திற்கொ 
ண் இளையாழ்வாரைக்கண்டு விஸ்மயப்பட்டு இளையாழ் 
வாரே நீர் கேட்ட ப்ரசினைக்கு பெருமாள் ஸாதித்த அர் 
த்த மிதுவாகில் பெருமாள் திருவுள்ளமும் உம்முடைய 
ஹ்ருதயமும் ஏககண்டமாயிருந்தது என்னை என்ன , இளை 
பாழ்வாரும் எல்லாந் தேவரீர் ப்ரபாவந்தானென்று 

விண் 
ணப்பம் செய்தார் . 
நம்பிகள் இராமா நுஜர் மாளிகையில் பிரசாதம் 

கொண்டது . 
அன்று மத்யாஹ்ருத்தில் தம்முடைய திருமாளி 
கையிலே பேரருளாளருக்குத் திருவாராதனத்தைச் 
செய்து தளிகையுங் கண்டருளச்செய்து நம்பியை எழுந்த 
ருளப்பண்ணி அமுதுசெய்விக்க வேண்டுமென்று தென்ன 
ண்டை மாடவீதியாலே தேவப்பெருமாள் ஸந்நிதியேற 


38 


திருக்கச்சி நம்பி ப்ரபாவம் . 


க்கு 


வெழுந்தருளா நிற்கச்செய்தே பேரருளாளர் நம்பியை 
யழைத்தருளி இளையாழ்வார் சில எண்ணங்கொண்டு உம் 
மை தம்முடைய திருமாளிகைக்கு அழைக்கவருகிறார் . நீர் 
அவர் வருவதற்கு முன்னதாய் அவர் திருமாளிகை 
க்குச் சென்று அவர் தேவிகளைக் கேட்டு ப்ரஸாதம் ஸ்வீ 
காரம் செய்து வாருமென்று நியமிக்க , நம்பியும் வட 

மாடவீதி வழியாக இளையாழ்வார் திருமாளி 
கைக் கெழுந் தருளி அவருடைய தேவியாரைக்கண்டு ப்ர 
ஸாதம் சாதிக்கவேண்டுமென்ன , தேவரீரைத்தேடிக்கொ 
ண்டெழுந்தருளின எங்கள் பெருமாள் எழுந்தருளட்டும் 
என்று இளையாழ்வார் தேவிகள் விண்ணப்பம் செய்ய , நம் 
பியும் அடியேனுக்கு பஹூக்ஷத்தாயிருக்கிற 

ஈக்ஷத்தாயிருக்கிறது . மேலும் 
ஸ்வாமி சந்நிதி கைங்கர்யம் அப்யந்தரமா யிருக்கிறது . 
ஆகையா லுங்கள் பெருமாள் எழுந்தருளுகிறவரைக்கும் 
அவகாஸம் இல்லையென்று சாதிக்க , இளையாழ்வார் தேவி 
களும் ஆகில் தேவரீர் அமுதுசெய்யுமென்று ப்ரஸாதம் 
ஸாதிக்க நம்பியும் அமுது செய்து அதித்வரையாக ஸந்தி 
திக்கெழுந்தருளினார் . இளையாழ்வாரும் ஸந்நிதியில் விசா 
ரித்து நம்பியைக்காணாமல் தந்திருமாளிகைக் கெழுந்த 
ருளி தேவிகளை விசாரிக்க நம்பி அமுது செய்தெழுந்தரு 
ரினா ரென்று கேட்டு சந்துஷ்டராய் , தேவிகள் நீராடி 
நிற்கக்கண்டு ஏன் நீராடினாயென்று கேட்க , வைசியத்திரு 
மேனியான நம்பிகள் அமுதுசெய்த இடத்தை ஸ்தலசு 
த்தி பண்ணினதில் ஒரு துளிஜலம் அடியேன் மீது தெறி 
த்ததினாலே தீர்த்தமாடினேனென்ன அதுகேட்டு இளை 
யாழ்வார் குபிதராய் நம்பியை நான் சன்மானம்பண்ண 
நினைக்க அதைவிட்டு நீ அவரை ஸ்வல்பராக நினைத்து 
ஸ்நானம்பண்ணி வந்தாயாகையால் உன் பேரில் இது முதல் 
தப்பு என்று கோபித்துக்கொண்டுபிற்பாடு நம்பி சந்நிதிக் 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


39 


கெழுந்தருளி அவரை உபலாளித்துக்கொண்டு ழுந்த 
ருளியிருந்தார் . 

நம்பிகள் பெருமாளுக்கமுதூட்டியது . 

பின்பொருகாள் தேவப்பெருமாளுக்கு நித்யப்படி 
ஷட்ரஸோ பேதமான ப்ரசாதங்களை சந்நிதியில் திரு 
முன்பே ஸ்வயம்பாகிகள் ஸமர்ப்பிக்க அர்ச்சகர் சுத் 
தோ தகத்தாலே வேதோக்த மந்த்ரங்களாலே ப்ரோக்ஷி 
த்து ஸமந்த்ரகமாக அமுதுசெய் தருளப் பண்ணப்புக , 
ஆப்ரிதருடைய கரஸ்பர்சமுள்ள த்ரவ்யமே தமக்கு 
தாரகமென்று தோற்றுகைக்காகவும் நம்பி திறத்தில் தம் 
முடைய வாத்ஸல்யாதிசயத்தை வெளியிடுகைக்காகவும் 
நம்பியை யழைத்தருளி, வாரீர் நம்முடைய முன்பே வை 
த்திருக்கிற ப்ரஸாதத்தை உம்முடைய கையாலே யெடுத் 
துத் தரவல்லீரோ வென்று பெருமாளருளிச்செய்ய , நம்பி 
யும் நாயிந்தேன் தேவரீ ரிப்படி யருளிச்செய்யலாமோ , 
இது உலகத்துக்கும் வே தமார்க்கங்களுக்கும் சேருமோ 
வென்ன , பெருமாளு மிவரை வெறுத்து நிர்ப்பந்தித்து 
நியமித்தருள , ஸர்வ சேஷியினுடைய நிரங்குசஸ்வாதக் 
த்ரியத்துக்கு அஞ்சிப் பயந்துகொண்டு தம்முடைய திருக் 
கையாலே ப்ரஸாதவகைகளை யெடுத்து ஸமர்ப்பிக்க உலக 
முண்டபெருவாயாலே ப்ரஸாதங்களை யெல்லாம் அமுது 
செய்தருளினார் . அர்ச்சகர்களும் கண்டே யிருந்தார்கள் . 

பின்பொருநர் ளிரவிலே க்ஷராந்தமும் குழம்புப் பா 
லும் , சைத்யோபசாரமாக வாஸனை த்ரவ்யம் சேர்த்த 
ஸ்ரீகந்தமும் . பரிமள த்ரவ்யம் சேர்த்த அடைக்காயமு 
தும் சேர்த்தியில் சாத்திக்கொள்ள சிறு செண்பகம் ஜாதி 
செங்கழுநீர் முதலிய புஷ்பங்களும் கொண்டுவந்து பீக 
முத்ரை சமயத்தில் ஸமர்ப்பித்து அமுது செய்யப்பண்ண 


40 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


நியமிக்க , 


ண்டு 


ஸ்மி , 


வந்த அர்ச்சகரை இதெல்லாவற்றையும் நீர் வெறுமை 
வைத்து பீக முத்ரை பண்ணிக்கொண்டு போமென்று 

அப்படியே வைத்து பீகமுத்ரை பண்ணிக் 
கொண்டு போனபின்பு நம்பியை யழைத்து அவரைக் 
கொண்டு ஆண்ரிதகரஸ்பர்ாமே தாரகமாக புஷ்பத்தை 
ஸமர்ப்பிக்கச்சொல்லி சாத்துபடியையும் சாத்திக் கொ 

ப்ரஸாதத்தையும் குழம்புப்பாலையும் முக்கால் 
வரிசை அமுதுசெய்து நம்பிக்குக் கொஞ்சம் ப்ரஸா 
தம் எடுத்துக்கொள்ளச் சொல்லியும் கொஞ்சம் ப்ரஸா 
தம் வெண்கலத்திலேயே சந்நிதி கைங்கர்ய பரருக் 
கிருக்கட்டுமென்றும் 

நியமிக்க , நம்பி தந் 

யோ 
என்று அப்படியே செய்து சிலபோது திருவால 
வட்ட கைங்கர்யமானபின்பு ஸ்வாமி நியமனப்ரகாரம் மட 
மேற எழுந்தருளினார் . மறுநாள் காலையில் திருக்காப்பு 
நீக்கி ஸ்வரூப சேவை சேவிக்கும் போது கொஞ்சம் ப்ரஸா 
தமும் குழம்பும்பாலுமே சேஷித்திருந்ததைக்கண்டு பக 
வத் வைபவமும் நம்பியினுடைய ப்ரபாவமுமறிந்த மஹா 
னுபாவர்கள் நம்பியினுடைய ப்ரபாவத்தையும் பேரருளா 
ருடைய சர்வ நியந்த்ருத்வத்தையுங் கண்டு ஆனந்த 
பரவசரானார்கள் . சிலமந்தமதிகள் பெருமாள் பேரைச் 
சொல்லி நம்பி பசியாற்றிக்கொண்டாரென்று நினை 
ஊரிலே நம்பி விஷயமாக அபலாபவார்த்தைகளைச் சொல் 
லித்திரிந்தார்கள் . அதை நம்பிகேட்டு உலகர் பழிதூற் 
றில் துதியாகுமென்று சந்துஷ்டராயிருந்தார் . 
ளாளர் சர்வஜ்ஞராகையாலே மந்தமதிகளாயிருக்கிறபேர் 
கள் நம்பி விஷயத்தில் அபசாரப்பட்டு அதோகதியை 
அடைய யத்தனிக்கிறார்கள் . அதற்கு மூலம் நாமாகிறோ 
மாகையாலே அந்த நிந்தை நீங்கும்படியாயும் நம்பியை 
எல்லாரும் கொண்டாடும்படியாயும் தம்முடைய சர்வசக் 


ள 


நினைத்து 


பேரரு 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


41 


| 


தித்வமும் அகடனகடனா சாமர்த்தியமும் ஆஸ்ரிதவாத் 
ஸல்யமும்வெளியாகும்படியாகவும் ஸங்கற்பித்து , வடக்கே 
மஹா தனிகனான ஒரு கோஸாயிக்கு ஸ்வப்கம் சாதிக்க 
அந்த கோஸாயி ப்ரயாணமாய் திருமலைக்கு வந்து திரு 
வேங்கடமுடையானை தண்டன் சமர்ப்பித்து பெருமாள் 
கோயிலுக்கு வர 

ப்ரயாணக தியிலே தேவப்பெருமாள் 
அந்த கோஸாயி ஸ்வப்னத்திலே யெழுந்தருளி உன்னு 
டைய சொந்த த்ரவ்யத்திலே மனப்பூர்த்தியாய் ஆயிரக் 
தளிகையும் அக்காரவடிசிலும் காலஸந்தியிலே அமுது 
செய்யும்படியாயும் உச்சிகாலத்தில் அலங்கார ப்ரசாதம் 
லக்ஷம் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு ஆகும்படியாயும் செய்வித்து 
அதை நாம் அமுது செய்தவுடனே நீ கிட்டவிருந்து பார் 
த்து சந்தோஷிக்கவேண்டுமென்று 

ஸ்வப்தமாக அந்த 
கோஸாயியும் ஸ்வப்ந மிருந்தபடியை நினைத்து பஹு 
குது ஹலனாய் பொருளல்லாத வென்னைப் பொருளாக்கித் 
தாமே யெழுந்தருளி ஸ்வப்கம் சாதித்தாரே யென்று 
அப்போதே சில த்ரவ்யங்களைக்கொடுத்து தன் சொந்த 
மனுஷ்யர்களை யனுப்பி காஞ்சீபட்டணத்தில் வேண்டிய 
சாமக்ரியைகளைச் சேர்த்துவைக்க , கோவில் தர்மகர்த்தா 
வுக்கு பெருமாள் ஸ்வப்கம் சாதித்து அந்த கோஸாயி 
சொன்ன ப்ரகாரம் செய்விக்கும்படி நியமித்தருளினார் . 

பின்பு கோஸாயி பெருமாள் கோயில்வந்து சேர்ந்து 
சகல சாமக்ரியையும் குறைவற சமர்ப்பித்து பட்டணத்தில் 
ஒருவரும் தளிகைபண்ணவேண்டாம் பெருமாள் அமுது 
செய்து ப்ரசாதம் சாதிக்கிறாரென்று பறைசாற்றி உதை 
யமான உடனே ப்ரஸாத வகைகளை யெல்லாம் பெருமாள் 
ஸந்நிதி வையமாளிகையில் கொண்டுவந்து சேர்த்து அர்ச் 
சகர் அமுதுசெய்யப்பண்ண வந்து நிற்க , திருக்கச்சி நம் 
பிக்கருளப்பாடிட்டழைக்க அவரும் அஞ்சியிருக்க அர்ச் 


42 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


டுவந்து 


சகரைக்கொண்டு நம்பியை உள்ளே அழைப்பித்து மற் 
றொருவரும் உள்ளே வராமல் திட்டம் செய்து வையமாளி 
கையிலிருந்த தளிகைகளை யெல்லாம் அர்ச்சகர் கொண் 

கொடுக்க நம்பி வாங்கி ஸ்வாமிக்கு சமர்ப்பிக்க 
கோவர்த்தனத்துக்கு இட்ட பொங்கலை அங்கோர் பூத 
வடிவுகொண்டு கண்ணன் அமுதுசெய்ததுபோல் தேவப் 
பெருமாள் உலகமுண்ட பெருவாயாலே யெல்லாவற்றையு 
மமுதுசெய் தருளி திருக்காப்பை நீக்கி கோஸாயிமுதலான 
பேரை ஸேவிக்கப்பண்ணிவைத்து பின்பு அலங்காரத்தை 
அர்ச்சகர்களைக்கொண்டு அமுதுசெய்யப் பண்ணுவித்து 
ஊரிலெல்லாருக்கும் ப்ரசாதங் கொடுப்பித்து , எல்லா 
ரும் சந்தோஷப்படும்படியாயும் , இத்தனை தளிகைகளை 
யும் தேவப்பெருமாள் ஒருவருமே கொஞ்சமாகிலும் சேஷி 
யாமல் அமுது செய்தாரே யென்கிற ஆச்சரியமும் , இந்த 
கோஸாயினுடைய ஸொத்தும் நல்லது , இவர் மனஸும் 
நல்லதென்று எல்லாரும் கொண்டாடும்படியாயும் செய்த 
ருளின வளவிலே , முன்பொருநாள் க்ஷராந்தமும் குழம் 
புப்பாலும் பெருமாள் சேஷம்வையாமல் அமுதுசெய் 
திருக்க புரஜனங்க ள தையறியாமல் திருக்கச்சி நம்பி 
மேலே பழிசொன்னார்களே அது பெருமாளுக்குத் திரு 
வுள்ளம் சகியாமல் தம்முடைய ஆய்ரிதவாத்ஸல்யத்தை 
யும் நம்பியினுடைய ப்ரபாவத்தையும் கோஸாயினுடைய 
ஹ்ருதய பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்தத் திருவுள்ள 
மாய் இப்படி செய்தாரென்று எல்லாரும் வசனித்துக் 
கொண்டார்கள் . 

நம்பிகளைச் சனி பீடித்தது . 
பின் பொருநாள் தேவப்பெருமாளும் நம்பியும் ஸல்லா 
பியா நிற்கிற சமயத்திலே நம்பியைப்பார்த்துப்ராரப்தகர்ம 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


43 


மென் 


பலமாய் வருகிற வ்யஸகம் அநுபவித்தே யறவேண்டுங்கா 

று அருளிச்செய்ய நம்பியு மதைக்கேட்டு ஏதுக் 
காக இங்கன மருளிச்செய்ததென்று விண்ணப்பம் செய்ய 
பெருமாளும் உமக்கு ஏழரையாண்டு சனிவருகிறதுகா 
ணும் அந்த வ்யசக மனுபவித்துத் தீரவேண்டுமென்ன 
கம்பி பும் அடியேன நுபவிக்கமாட்டேனென்ன பெருமாளும் 
ஆகில் ஏழரைமாசமாகிலும் அ.நுபவிக்க வேண்டுமென்ன 
நம்பியும் என்னால் முடியாதென்ன பெருமாள் ஏழரைநாளா 
கிலும் அநுபவிக்கவேண்டுமென்ன நம்பியும் அதுவும் 
அசக்யமென்ன பெருமாளும் ஆகில் ஏழரை நாழிகையாகி 
லும் அநுபவித்தே தீரவேண்டும் சாஸ்த்ரவையர்த்யம் 
வாராமைக்காக வென்றருளிச்செய்தார் . அந்தரம் ஒரு 
நாள் உதயத்திலே சந்நிதிப்பேர் திருக்காப்பு நீக்கி உள் 
ளே புக்கு ஸோதித்த விடத்திலே நவரத்த கசிதமாய் 
பெருமாள் திருத்தோளிலே சாத்தியிருந்த திவ்யாங்க 
தத்தைக் காணாமல் பரபரப்போடே யெங்கும் தேடிப்பார் 
த்து அதிகாரிக்கறிவிக்க அவனு மங்குள்ள பேர்களை 
யெல்லாரையும் அழைத்து சீக்கிரமாக ஆபரணத்தைக் 
கொண்டுவாருங்களென்ன அவர்களுங்கூடி சங்கேதம் 
பண்ணிக்கொண்டு சந்திதியிலே யெப்போதும் நம்பி யிருக் 
கிறபடியால் அவரே எடுத்திருக்கவேண்டுமென்ன அதிகா 
ரியும் நம்பியை நிர்ப்பந்தித்து அதைக் கொண்டுவாரு 
மென்ன இவருமடியே னறியேனென்ன அதிகாரியும் 
ரோஷாவிஷ்டனாய் கடுமையோடு நிர்ப்பந்திக்க நம்பி 
துஸ்ஸஹமான துக்கத்தையும் லஜ்ஜையையும் அடைக் 
திருந்தார் . அவ்வளவிலே பெருமாளும் ஆண்ரிதவாத் 
சல்ய ராகையாலே தந் திருத்தோளிலே அந்த திவ்யாங்க 
தத்தை ப்ரகாமிப்பித்தருளினார் . அர்ச்சகர்களும் அதைக் 
கண்டு திகைத்து அதிகாரிக்கு இச்செய்தியைச்சொல்ல 


44 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


ன்ன 


அவனும் விஸ்மி தனாய் நம்பியை தண்டன் ஸமர்ப்பித்து 
அபராதக்ஷாபணம் பண்ணிக்கொண்டு நீர் ஸக்கி திக்கெ 
ழுந்தருளுமென்று போகவிட்டான் . நம்பியும் திருவந்த 
ஸரஸிலே நீராடி அடியேனுக்கு பஹுகாலா நுபவமாக 
வேண்டியிருந்த பாபராசிகளைச் சேர்த்துக் கோடியைக் 
காணியாக்கிக் , லகுதண்ட ப்ரபக்கஸ்ய ராஜபுத்ராபரா 
தவத் ” என்கிறபடியே கசைகாட்டிப்போக்குவதே , இதெ 

நீர்மையிருந்த படிதானென்று பெருமாளுடைய 
அபாரகாருண்யத்தைக் கொண்டாடா நின்றுகொண்டு 
ஸந்தி தியிலேகிட்டி பேரருளாளர் திருவடிகளிலே தாளும் 
தடக்கையுங்கூப்பி தண்டன் ஸமர்ப்பித்து எழுந்திராமலிரு 
க்கப்பெருமாளும் மிகவும் க்லேசப்பட்டீரே என்று வினவி 
யருளி, பின்பு ப்ரக்ருதி கர்மம் இருந்தபடி கண்டீரே யெ 
ன்று அருளிச்செய்ய நம்பியும் உன்மாயங்கள் மேலைவான 
வரு மறியாரினியென்பரமே என்று விண்ணப்பஞ்செய்து 
தமக்கு நியதமான கைங்கர்யத்திலே தத்பரராயிருந்தார் . 
தேப்பெருமாளிடத்தில் விசேஷார்த்தங்கள் 

அறிந்தது . 
பின் பொருநாள் ராத்திரியிலே நம்பி பாலாழி நீகிடக் 
கும்பண்பை என்று ஆழ்வார்கள் ஈடுபடும்படியானதேவரீர் 
திருபாற்கடலிலே திருகண்வளர்ந்தருளுகிறபடியை அடி 
யேனுக்கருளிச்செய்ய வேண்டுமென்று விண்ணப்பஞ்செய் 
ய , பெருமாளும் அஃதிருக்கும்படிகேளீர் . நாமங்கேயோக 
நித்ரையாகிற ஜகத்ரக்ஷண சிந்தையைப்பண்ணுவோங்கா 
ணும் , அதாகிறது வ்யூஹசதுஷ்டயத்தில் அதிருத்த ஸம் 
ஜ்ஞையாலே தேஜஸ்ஸுக்கள் தரித்துக்கொண்டு ஸகல 
சேதனர்களுடைய உஜ்ஜீவகமும் எவ்வழியாலே செய்ததா 
மென்றுத்யானித்திருக்கை . இதுவே ஆபத்தருடைய குரல் 
கேட்டு அவர்களுடைய அபிமதங்களை தலைகட்டுவதாய் 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


45 


அநந்தாவதாரங்கள் என் றருளிச்செய்ய , இதைக்கேட்டு 
நம்பியும் ஹ்ருஷ்டராய் இன்னும் சில விசேஷார்த்தங் 
களை 

அருளிச்செய்யவேண்டுமென்று விண்ணப்பஞ்செய்ய , 
பெருமாளும் கருடத்யாநத்தாலே விஷந் தீருமாபோல ஆ 
• சார்ய த்யானத்தாலே ஸம்ஸாரமாகிறவிஷந்தீரும் ; கா 
னத்தின் கடன்மல்லைத்தல சயனத்துறைகின்ற , ஞானத் 
தினொளியுருவை நினைவாரென்னாயகரே என்றும் “ கடன் 
மல்லைத்தலைசயனத்துறைவாரைக் கொண்டாடும் நெஞ்சு 
டையாரவ ரெங்கள் குலதெய்வமே ” என்றும் கலிகன் றி யரு 
ளிச்செய்கையாலே பகவத்சேஷத்வத்திலும் பாகவதசேஷ 
த்வமே ஆத்மாவுக்கு நிலை சின்ற ஸம்பத்து என்றும் , பகவ 
தபசாரம் , பாகவதாபசாரம் , அஸஹ்யாபசாரம் என்னும் 
மூன்றனுள் , பகவ தபசாரமாவது ஸ்வயத்தஸாத்ய னெம்பெ 
ருமானென் றிருக்கை ; பாகவதாபசாரமாவது , ஸ்ரீவைஷ் 
ணவர்களோடு தன்னையும் ஸமானப்ரதிபத்திபண்ணுகை ; 
அஸஹ்யாபசாரமாவது அர்ச்சாவதாரத்தினுடைய த்ரவ்ய 
நிரூபணம்பண்ணுதல் , ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய ஜாதிநிரூ 
பணம்பண்ணுதல் என்றும் , மருகாந்தாரத்தில் தண்ணீர்ப் 
த்தலோபாதி ஸம்சாரத்தில் ஸ்ரீவைஷ்ணவ ஸஹவாஸ 
மென்றும் , அம்ருதபாகத்தாலே ஜராமரணநாபாமுண்டா 
மாபோலே ஸ்ரீவைஷ்ணவ க்ருஹத்திலே அம்புபாநத்தா 
லே ஸகலபாபங்களும் நரிக்குமென்றும் , அருளிச்செய் 
து , இப்படி பிரசங்காத் ப்ரசங்கத்தாலே சென்றபோது 
தெரியாதே நல்லநிலியாக பெருமாளும் நம்பியைப்பார்த்து 
மிகவும் போதாயிற்று காணும் , மடமேறப் போய்வாரு 
மென்ன நம்பியும் வெளியிலேவந்து காடாந்தகாரமாயிருக் 
கக்கண்டு , தம்மநுசரனை அருளாளா பந்தங்கொண்டு 
வாவென்ன அவனொரு மூலையிலே புக்கு நித்ராக்ராந்தனாக 
பெருமாள் தாமே தம்முடைய திருவாழியை தீபமாகக் 


46 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் , 


கொண்டு அவனைப்போலே கூடவந்து மடத்திலே புகுமள 
விலே 

காணாமற்போக , நம்பியும் விஸ்மயபரவா ராய் 
சூட்டுநன்மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன் 
னீராட்டியந்தூபந்தராநிற்க என்று நித்யஸுரி நிவ 
ஹங்கள் திருவோலக்கங்களாக விருந்து பணிசெய்ய அவர் 
கள் கையில் கைங்கர்யங்களைக்கொண்டு ஆநந்திக்கும் 
இந்தப் பரமபுருஷன் அர்ச்சாவதாரமாய் ஹஸ் திகிரியில் 
ழுந்தருளி அந்த அர்ச்சாஸமாதியையு மதிக்ரமித்து , 
பொருளல்லாத வென்னைப் பொருளாக்கித் திருப்பவளக் 
திறந்து வார்த்தை யருளிச்செய்வது மல்லாமல் அநுசரக் 
ருத்யமும் செய்யும்படி திருவுள்ளமானால் அடியேன் எங்க 
னமிவர் திருவடிகளிலே அபசாரப்பட்டுக்கொண்டிருக்கி 
றது ஆகையால் இந்த த்யாகமண்டபத்தைவிட்டு புஷ்ப 
மண்டபத்துக்கு போகக்கடவேன் என்று அப்போதே 
புறப்பட்டு கடிகாசலத்தேறப்போய் அக்காரக்கனியையும் 
ஸேவித்து தக்கானையும் திருவடிதொழுது ராக்ஷஸ குல 
காலனாக உத்யோகித்துத் திருவாழி திருச்சங்குடன் சதுர் 
புஜமும் யோகபட்டையும் சாத்திக்கொண்டு வீற்றிருந்த 
திருக்கோலமாக எழுந்தருளியிருக்கிற சிறிய திருவடியை 
யும் ஸேவித்து பயணக தியிலே சென்று ( வணங்குமினோ 
சேணுயர் வேங்கடத்தை என்று ஆழ்வார் பாசுரத்தை 
அநுஸந்தித்துக்கொண்டெழுந்தருளும்போது காண்ப 
தெஞ்ஞான்று கொலோவினையேன் கனிவாய்மடவீர் , 
பாண்குரல் வண்டினோடும் பசுந்தென்றலுமாகி யெங்குஞ், 
சேண்சினை - யோங்குமரச் செழுங்கானத்து வல்லவாழ் , 
மாண்குறட் கோலப்பிரான் மலர்த்தாமரைப் பாதங்களே 
இத்யாதிகளின்படியே காணவேண்டுமென்கிறபெரியவாசை 
யோடே போகிற விவர் நடுவழியிலே ஒரு ஓடையிலே 
வன் செங்கழுநீர்க்கிழங்குகளைப்புதைக்கக்கண்டு ஆருக்கா 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


47 


கவென்ன அவனும் சிந்து பூமகிழுந் திருவேங்கடத்தானுக் 
கென்ன நம்பியு மவனையிப்போ புஷ்பிக்குமோவென்ன அவ 
னும் இப்போது கிழங்கைப்புதைக்கவாவது இப்போதே 
யது புஷ்பிக்கவாவது போம்போம் பெரிய தாதரேயென்று 
பரிஹவிக்க நம்பியு மதைக்கேட்டு அஃதப்படியே யாங்கா 

ணும் " கள்ளார் துழாயுங்கணவலரும் ” என்றன்றோ ஞான 
வான்கள் பாசுரமிருக்கும்படி ஆகையால் இப்போது நட் 
டகிழங்கும் இப்போதே தழைத்துப் புஷ்பிக்க வேண்டுங் 
காணென்று அருளிச்செய்ய தத்க்ஷணத்திலே தழைத்துப் 
பூத்து நின்றது . அதை நம்பி பார்த்து இதுகளை யிப்போ 
தேகொண்டுபோய் ஸ்ரீநிவாஸன் திருவடிகளிலே ஸமர்ப் 
பிக்க வேண்டுமென்கிற அபிநிவோங்கனத்து அந்தப் 
புஷ்பங்களை யெல்லாம் ஒருகுடலையிலே எடுத்துக்கொண்டு 
அதித்வரையோடே போகாநிற்க அவ்விடத்திலே அதி 
மநோஹர ரூபலாவண்ய பலாலியா யிருப்பானொருமஹாபுரு 
ஷன் வந்து இங்கே தந்திட லாகாதோ வென்ன நம்பியு 
மப்படியே யென்று கொடுக்க அவரு மந்தப் புஷ்பத்தை 
யெல்லாம் தோளிணை மேலும் நன்மார்பின் மேலும் சுடர் 
முடிமேலும் தாளிணைமேலும் புனைந்து மறைந்து போ 
னார் . நம்பியும் அவர் திருமேனி அழகையும் அந்தத் திரு 
மேனிக்குப் பரபாகமாக இந்த புஷ்பங்களைச் சாத்திக்கொ 
ண்ட அழகையும் ஸேவித்து விஸ்மிதராய் அவரிலு மிவர் 
அதிஸரஸியாயிராநின்றா ரென்று கொண்டு அறக்கடுகி 
தெழிகுரலருவித் திருவேங்கடத்தெழில்கொள்சோதியை 
யெப்போது காண்போமென்கி 
ற 

பேராசையோடே 
கடுநடையிட்டுத் திருப்பதியேற வெழுந்தருளி ஆழ்வார் 
தீர்த்தத்திலே நீராடி அவ்விடத்திலிருக்கிற பெரியோர் 
களையும் ஆழ்வார்களையும் நாச்சிமார்களையும் பெருமாளை 
யும் ஸேவித்து மறுநாள் விடிவோரையில் திருமலை அடி 


48 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


வாரத்திலே அழகிய சிங்கரைத் திருவடிதொழுது ப்ர 
பத்தி பண்ணிக்கொண்டு மெள்ள வேறி அங்குள்ள பக்ஷி 
ஸங்கங்களையும் வ்ருக்ஷ ஷண்டங்களையுங்கண்டு களித்துக் 
கொண்டு வண்டுகள் முரலுகிற பாட்டுகளையும் ஆலித்துக் 
கூவாநின்ற குயிலினங்களின் குரலோசையையுங் கேட்டுக் 
கொண்டு சேறார்சுனைத்தாமரைச் செந்தீமலருந் திருமலை 
யையும் , திணரார் மேகமெனக் 

களிறுசேருந்திருவேங் 
கடத்தையும் , செடியார் வினைகள் தீர்மருந்தாய திருவேங் 
கடத்தையும் , தேனேய் பூம்பொழில்சூழ் திருவேங்கட 
மாமலையையும் , குன்றேய் மேக மதிர்குளிர் மாமலை வேங் 
கடத்தையும் , சிலந்தோய் நீள் முகில்சேர் நெறியார் திரு 
வேங்கடத்தையும் , விண்ணார் நீள்சிகரம் விரையார் திரு 
வேங்கடத்தையும் , கரிசேர் பூம்பொழில்சூழ் கனமாமலை 
வேங்கடத்தையும் , கோற்றேன் பாய்ந்தொழுகுங் குளிர் 
சோலைசூழ் வேங்கடத்தையும் , கற்றேன் பாய்ந்தொழுகுங் 
கமலச்சுனை வேங்கடத்தையும் , விலங்கற் குடுமித் திரு 
வேங்கடத்தையும் , விண்டோய்சிகரத் திருவேங்கடத்தை 
யும் , சேணார் திருவேங்கடத்தையும் , வில்லார் மலிவேங் 
கட மாமலையையும் , கானவரிடுகா ரகிற்புகை யோங்கு 
வேங்கடத்தையும் , குறவர்மாதர்களோடு வண்டுகுறிஞ்சி 
மருளிசைபாடும் வேங்கடத்தையும் , எங்கும் வானவர் தா 
னவர் நிறைந்தேத்தும் வேங்கடத்தையும் , கவரிமாக்கணஞ் 
சேரும் வேங்கடத்தையும் , வேய்கள் நின்று வெண்முத்தமே 
சொரி வேங்கடத்தையும் , ஆடுதாமரையோனு 
மமரர்கோனு நின்றேத்தும் வேங்கடத்தையும் , மின்னுமா 
முகில் மேவுதண்டிருவேங்கடத்தையும் கண்டுகளித்து அவ் 
விடத்திலே மலைகுனிய நின்றான் திருவாழி பரப்பினான் பங் 
கயச் செல்வி திருமலைநம்பி திருமழிசைப்பிரான் குலசே 
கரன் திருவேங்கடத்து நின்றான் வண்சடகோபன் யமுனைத் 


மீசனு 


திருக்கச்சிகம்பி ப்ரபாவம் . 


49 


துறைவன் அழகிய மணவாளன் பேரருளாளன் திருமங் 
கைமன்னன் தொண்டரடிப் பொடி ஹரிசரணாலயன் புண் 
டரீகன் திருப்பேர் நகரான் துடக்கமான அநேகந் திருநந்த 
னவனங்களையும் ஸேவித்து விஸ்மிதராய் திருமலையைக் 
கிட்டியாளியுங்கோளரியும் பொன்மணியும் முத்தமும் பூமர 
மும் பன்மணி நீரொடு பொருதுருளும் கானமும் வானர 
மும்வேடு முடைவேங்கடமென்கிற நன்மணிவண்ணனூரிலே 
சென்று அவனுடைய ஸௌல்யத்திலே ஆழங்காற்பட்டு 
ஸ்வாமி புஷ்கரணியிலே நீராடி தவாதகாமங்களை 
யும் ஸ்ரீசூர்ணத்தையும் தரித்து ஸந்துஷ்டஹ்ருதயராய் வை 
யமூன்று மேனத்துருவாயிடந்த ஞானப்பிரானையும் ளே 
பித்து உள்ளே புகுந்து திருவேங்கட முடையானுடைய 
திவ்வ்யாவயவங்களுக்கும் திருப்பீ தாம்பரத்துக்கும் திருவா 
பரணங்களுக்குமுண்டான சேர்த்தியழகை முடிச்சோதி 
யாயுனது முகச்சோதி மலர்ந்ததுவோ , அடிச்சோதிநீ 
நின்ற தாமரையா யலர்ந்ததுவோ,, படிச்சோதியாடை 
யொடும் பல்கலனாய்நின்பைம்பொற் , கடிச்சோதி கலந்தது 
வோ திருமாலே கட்டுரையே " என்கிறபடியே யநுபவித் 
துக்கொண்டு நிற்க அவருடைய திவ்யாவயவ ஸௌந்தர்ய 
ஸாகரதரங்க பரம்பரைகளிலே ஆக்ருஷ்டர 

ஆக்ருஷ்டரான விவருக் 
குத் தீர்த்தப்ரஸாதத்தையும் ஸ்ரீபடகோபனையும் ப்ரஸா 
தித்து உமக்கிஷ்டமானபடியே நம்பரிஸரத்திலே வர்த்திக் 
கவமையுமென்று அர்ச்சகமுகோ வருளிச்செய்ய நம்பியும் 


யேன் வேண்டுவ தீதே என்று இசைந்திருந் 
தார் . இப்படி பகவந் நியமனத்தாலும் ஸ்வாபிலாஷையா 
லும் திருமலையில் வர்த்திக்கும்போது அதிமகோஹரங் 
களாயுமுள்ள திருவருவி பாய்ச்சல்களாலே . ஆண்ரித 
விஷயத்தில் ரோபாதகமாய் ப்ரவஹியா கின்றுள்ள 
வேங்கடத்தானுடைய ஸாரங்களை வ்ருஜியாநின்றுள்ள 

4 . 


50 


திருக்கச்சிகம்பி ப்ரபாவம் . 


படியான 


திருத்தாழ்வரைகளையுடைத்தார் பெருகுமதவேழம்மாப் 
பிடிக் குரின்னின் , றிருகணிள மூங்கில்வாங்கி அருகிருந்த , 
தேன் கலந்து நீட்டுத் திருவேங்கடங்கண்டீர் , வான் கலந்த 
வண்ணன்வரை என்று பக்தப்ராயருங் கொண்டாடும் 

திருமலையி னுடைா ஸௌபாக்கியத்தையும் 
சங்கினோடும் கேமியோடுந் காமரைக்கண்களோடுஞ்செங் 
கனிவாயொன்றினோடும் செல்கின்றதென்னெஞ்சம் என்று 
திருக்குறுங்குடிநின்ற நம்பியுடைய திவ்யஸௌந்தர்யத் 
தைத் திருக்குருகூரில் திருப்புளியாழ்வாரிலே எழுந்தரு 
ளியிருந்த நம்மாழ்வாருக்குத் திருக்குறுங்குடிநம்பி சென் 
று ப்ரத்யக்ஷஸாக்ஷாத்காரமாக ஸேவை ஸாதிக்க 

லாதிக்க ஆழ் 
வாருங் கண்டு அநுபவித்ததுபோல் திருக்கச்சி நம்பியும் 
வேங்கடத்துத் தன்னாகத் திருமங்கை தங்கியசீர் மாய 
னான திருவேங்கடமுடையான் திவ்யாயுதங்களையும் திவ் 
யாபரணங்களையும் திவ்யாவயவங்களையுங்கண்டு பஹுப் 
ரகாரமாக வனுபவித்துக்கொண்டு போராநிற்கிறவிவர் த்ர 
ஷடவ்யர்ரோதவ்யஜ்ஞா தவ்யங்களை மறந்து கதங்களான 
வஹோராத்ரங்களையு மறியாதே இருந்து அவ்விடத்தில் 
யாகோத்பவரான தேப்பெருமாளுக்குத் திருவாலவட்டம் 
வீசுகிறது போல இவ்விடத்தில் திருவேங்கடமுடையானு 
க்கும் திருவாலவட்டம் ஸேவிக்க , திருவேங்கடமுடையா 
குளிரருவி வேங்கடத்தின் 

கோவிந்தனன்றோ, 
அஹோராத்ரமும் மிளகோரையும் மிளகு கஷாயமும் 
அமுதுசெய்து சீதள உபசாந்தமாக பச்சைகற்பூரத்தை 
யெப்போதும் விடாமல் சாத்திக்கொண்டிருக்கிறே நமக்கு 
சீதோபசாரம் ஏதுக்கு ? உத்தர வேதியிலே ஹோமகுண் 
டத்தில் அவதரித்தோமே அவ்விடத்தில் இஷ்டமாயிரு 
க்கு மாகையால் அவ்விடத்துக்குப்போய் திருவாலவட்டஞ் 
சுழற்றிப் பணிமாறு மென்று நியமித்தருள , நம்பியும் 


னும் 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


51 


ஹ்ருஷ்டராய் ஒழிவில் காலமெல்லா முடனாய் மன்னி ” 
என்று துடங்கி ஆழ்வார்கள் பாசுரங்களை விண்ணப்பம் 
செய்து நிற்க , திருவேங்கடமுடையானும் நம்பிக்குத் தீர் 
த்தம் ஸ்ரீசடகோபன் முதலானவரிசைகளையும் ப்ரஸாதிக்க 
நம்பியும் அவ்விடத்தினின் றுபுறப்படுகிறள மயத்திலேபேரரு 
ளாளரும் கம்பியைப்பிரிந்திருக்கமாட்டாதே அவரையழை 
த்துக்கொண்டு வரவேண்டுமென்கிறதிருவுள்ளத்தையுடை 
யராய் திருமலையேற வெழுந்தருளி நம்பி முன்னே நிற்க , 
நம்பியுங்கண்டு துணுக்கிட்டெழுந்திருந்து ப்ரதக்ஷிண 
ப்ரணாமாதிகளைப் பண்ணி ஸவிநயராய் நிற்கப் பேரருளா 
ளரும் முன்பு காம் ஜானகியைப்பிரித்து பட்டதெல்லா 
மிப்போ தும்மைப் பிரிந்து பட்டோங்காணும் . இறையு 
மகலகில்லேன் காணும் என்ன , நம்பியும் திருவேங்கட 
முடையானுடைய திருமுகமண்டலத்தை ஸேவிக்க 

அவ 
ரும் விடையளித்தருள , ஹ்ருஷ்டராய் பர் த்ருக்ருஹ 
த்தினின்று மாத்ருக்ருஹத்துக்குவரும் பாலவதூ 

எப்போலே 
பேரருளாளர் பின்சென்றார் . பின்பு திருக்கச்சியிலே சேர் 
ந்து பேரருளாளரை நோக்கி தேவரீருடைய திருவடிக 
ளில் அநுகூலவ்ருத்திகளைப் பண்ணவேண்டுமென் றன்றோ 
அடியிலே கரசரணாதிகளை ப்ரஸாதித்தருளியது . ஆகை 
யால் தேவரீரே கைங்கர்யத்தை நியமித்தருளவேண்டு 

விண்ணப்பஞ்செய்ய , பெருமாளும் இன்றுமக்குச் 
சொல்லவேண்டுவதென்ன , அடிதுடங்கிப்பண்ணின கைங் 
கர்யத்தையே நடத்திக்கொண்டு வாருமென்ன , இவரு 
மதை யிடைவிடாமல் செய்துகொண்டு போராநிற்க , ஒரு 
வர்ஷாகாலத்தில் க்ருஷ்ணபக்ஷராத்ரியிலேபெருமாள் திரு 
முன்பே நின்று திருவாலவட்டம் ஸேவித்துக்கொண்டு நிற் 
கிற நம்பி தாபத்ரயாபி பூதனாய் ஸம்ஸாரத்திலே நிர்விண் 
ணனாய் முமுக்ஷதசை ஜநித்திருக்கும் சேதன னுக்கு 


மென்று 


52 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


ஜ்ஞாதவ்யங்களான அத்தவிசேஷங்களை அடியேனுக்கு 
ப்ரஸாதித்தருள வேண்டுமென்று ப்ரார்த்திக்க , பேரருளா 
ளரும் அர்த்தபஞ்சகங்களையும் அருளிச்செய்து , நம்பியைப் 
பார்த்து மத்ய ராத்ரியாயிற்று மடமேறப் போய்வாருமே 
ன்று நியமித்தருள , நம்பியும் வெளியிலே வந்து பார்த்து 
மழை பொழிகையாலே தம்ம நுசரனான பேரருளாளனைக் 
குடை கொண்டுவாவென்ன , அப்போது அவன் ஒருமூலை 
யிலே நித்ராபரவசனாயிருக்க , பெருமாள் தாமேசென்றாற்கு 
டையாமென்கிற திருவனந்தாழ்வானையே குடையாக வெடு 
த்துக்கொண்டு வாரீரென் று மடமளவும் சென்று மறைந்து 
போக நம்பியும் விஸ்மி தரானார் . 

யாதவபிரகாசனை வைஷ்ணவனாக்கினது . 

பின் பொருநாள் பெருமாள் உச்சிகாலத்தில் அமுது 
செய்து விஸ்ரமித்தருளுகிறவள விலே நம்பியும் மட மேற 
வெழுந்தருளுவதாகப் புறப்பட்டுத் திருவீதியிலே சென்ற 
விடத்தில் ஸூர்ய னும் ஒளஷண்யத்தையுடைய கிரணங் 
களாலே பூமியை தபிப்பிக்கையாலே தரையிலே நடக்க 
மாட்டாதே பாதுகைகளை இடுக்கிக்கொள்ள அவையும் 
அத்யுஷ்ணமாய் துஸ்ஸஹமானபடியினாலே நம்பியும் தளா 
பெருமாளும் அந்தவெதுப்பை யடக்க நம்பியும்மடத்திலே 
யெழுந்தருளி தம்முடைய பாதுகையைப் பார்க்க அந்தப் 
கூர்மரூபமாகத்தோற்ற , 

ஸ்வதந்த்ரனுடைய 
வ்யாபார மிருந்தபடியைக்கண்டு இதென்ன நீர்மைதானெ 
ன்று நினைத்து விஸ்மிதரானார் . பின்பொருநாள் ராத்ரியா 

ப்ரக சனுடைய தாயார் ஸ்வப்நத்திலே 
தேவப்பெருமாள் எழுந்தருளி வாராய் பருதையே 
உன்னுடைய புத்ரனான யாதவப்ரகாசனை 

தம் மி 
மா நுஜன் திருவடிகளை யாராயித்து வைஷ் . 

வைஷ்ணவமான 


பாதுகை 


தவ 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


53 


நிச்சயித்து , 


தண்டத்ரயத்தையும் ரமிகாயஜ்ஞோப வீதங்களையும் 
தரித்து வைஷ்ணவ ஸந்யாஸியாய் வாழச்சொல்லென்று 
நியமித்தருள , மற்றாநாள் இச்செய்தியை யாதவப்ரகாச 
னுக்கு அவன் தாயாரறிவிக்க அவனும் சாஸ்த்ரஜ்ஞனா 
கையாலே இது ப்ராமாணிகமாயிருந்தது பகவந்நியமனமு 
முண்டாயிருந்தது. ஆகையால் இப்படி செய்யலாமென்று 

பூர்வம் நாம் பரிகாயஜ்ஞோப வீதங்களை 
த்யஜித்தன்றோ ஏக தண்டியானோம் அ.துக்கு ப்ராயச்சித் 
தம் பூப்ரதக்ஷிணம்பண்ணும்படி சாஸ்த்ர மிருக்கிறதே ,, 
தமக்கு வார்த்திக்யமாகையால் 

பாக்யமாகாதே , 
இனியென்னசெய்வோம் என்று தாயாருடனே சொல்ல , 
அவளும் நம்பி ஸக்திதியில் விண்ணப்பம் செய்ய , நம்பியும் 
அன்று இராத்திரி திருவாலவட்டம் பணிமாறும்போது 
பேரருளாளர் நம்பீ ! நாம் யாதவ ப்ரகாசனை வைஷ்ணவ 
ஸக்கியாசியாகும்படி அவன் தாயாருக்கு ஸ்வப்நம் ஸாதித் 
தோம் அவனு மதுகேட்டு பூப்ரதக்ஷிணம்பண்ண தன 
க்கு சக்தியில்லையென்று அநுதாபப்படுகிறான் . நம்மிரா 
மாநுஜனை ஒரு ப்ரதக்ஷிணம்பண்ணினால் பூப்ரதக்ஷிணம் 
பண்ணின தற்கும் 
தற்கும் அதிகமாகையால் 

நம்மிராமாநுஜனை 
ஒரு ப்ரதக்ஷிணம்செய்து அவர் திருவடிகளிலே ஆய்ர 
யித்து ஸந்யஸிக்கச் சொல்லுமென்று நியமித்தருள , நம்பி 
யும் எம்பெருமானார் வைபவத்தைப் பெருமாள் திருப்பவளத் 
தாலே வெளியிடுகைக்காக அதெப்படியென்ன பூமண்ட 
லத்தை தரித்துக்கொண்டிருக்கும் அனந்தனுடைய அம் 
சாவதாரமாகையாலே காணுமிப்படி நாம் சொன்னோ 
மென்று பேரருளாள 

பேரருளாள ரருளிச்செய்தார் . இச்செய்தியை 
தம்பியும் யாதவ ப்ரகாசனுடைய தாயாருக்கருளிச்செய்ய 
அவளும் யாதவப்ரகாசனுக் கறிவிக்க யாதவப்ரகாசனும் 
ஒக்குமென் றிசைந்து உடையவரை ப்ரதக்ஷிணமாக வந்து 


54 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


விடை 


திருவடிகளிலே தண்டன் சமர்ப்பிக்க உடையவரும் க்ருபை 
செய்து ப்ராயசித்தவிதி பூர்வமாக பஞ்ச ஸம்ஸ்காரம் முத 
லாக த்ரிதண்ட ஸந்யாஸமும் செய்வித்து கோவிந்தஜீய 
ரென்று தாஸ்யநாமமும் ஸாதித்து க்ருபைசெய் தருளினார் . 
பூவிருந்தவல்லியில் மூன்று பெருமாள்களின் 

அர்ச்சைகளை ப்ரதிஷ்டை செய்தது . 
பின்பொருநாள் ராத்ரி நமபி திருவாலவட்டம் ஸமர்ப் 
பிக்கும்போது பேரருளாளர் நம்பியை நோக்கி : நம்பீ ! 
உம்முடைய ஜன்ம பூமியான பூவிருந்தவல்லிக்கு நீர் முன் 
னதாகப்போய் ஒருநாள் அவ்விடத்திலிரும் நாம் வருகி 
றோம் ” என்ன , தந்யோஸ்மி என்று நம்பி 
கொண்டு பூவிருந்தவல்லிக்கெழுந்தருள அவ்வூரார் திரண்டு 
எதிர்கொண்டுவந் 

நம்பியை 

தண்டன் ஸமர்ப்பித்து 
ஆஹ்வானம் செய்து எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு 
போனார்கள் . அன்று ராத்ரி கோயில் திருமலை பெருமாள் 
கோயில் ஆகிய மூன்று திவ்யதேசத்தெம்பெருமான்களும் 
எழுந்தருளி நம்பிக்கு ப்ரத்யக்ஷமாய் ஸேவைஸாதித்து , 
அவ்வூராருக்கெல்லாம் ஸ்வப்நத்திலே ஸேவைஸாதித்து 
நம்பிக்காக நாங்களிங்கே வாஸஞ்செய்யத் திருவுள்ளமா 
யிருப்பதால் நீங்கள் எங்கள் மூன்று திருநாமங்களையும் 
அர்ச்சாரூபமாக எழுந்தருளப்பண்ணி திருப்ரதிஷ்டை 
செய்து கம்பியையும் அர்ச்சாரூபியாக ப்ரதிஷ்டி: யுங்க 
ளென்று நியமித்து , நம்பியை உத்தரவேதிக்கு அதித் 
வரையில் வரும்படி நியமித்து எழுந்தருளினார்கள் . ஊரா 
ரெல்லாரும் உதயத்திலெழுந்திருந்து நம்பியிடத்தில் ஸ்வ 
ப்க வருத்தாந்தத்தை விண்ணப்பம் செய்ய நம்பியும்ஸ்வாமி 
திருவுள்ள ப்ரகாரமே யாகக்கடவதென்ன அவர்களும் 
அடியோங்களுக்கு நியமித்த கைங்கர்யம் நிர்விக்னமாக 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


55 


நடந்து தலைக்கட்டும்படி தேவரீர் க்ருபைசெய்யவேண்டு 
மென்று ப்ரார்த்திக் , கம்பியும் அகடன கடனாஸாமர்த்ய 
முள்ள எம்பெருமாள்கள் நியமித்த கைங்கர்யம் 
குறைவற 
நிறைவேறும் என்று அநுக்ரஹித்து தாமும் த்யாக மண் 
டபத்துக்கு எழுந்தருளினார் . அவர்களும் ஸக்கி திகட்டி 
கோயில் திருமலை பெருமாள் கோயில் எம்பெருமான்களை 
யும் கம்பியையும் திருப்ரதிஷ்டைபண்ணி திவ்யோத்ஸவம் 
கண்டருளப் பண்ணினார்கள் . 

கம்பியும் சென்று ஒருராத்ரி ஜ்ஞாநாதிகரு மீபேடும்படி 
யான திவ்ய ஸௌந்தர்யத்தையுடைய பேரருளாளர் திரு 
முகமண்டலத்தை இமைகொட்டாது ஸேவித்துக்கொண் 
டிருக்கும் போது ப்ரக்ருதி ஸம்பந்தத்தாலே நம்பிகள் 
சற்றே கண்னுறங்க , திருக்கையில் திருவாலவட்டம் 
தெகிழ , கம்பியும் துணுக்கிட்டு பகவத் கைங்கர்யத்துக்கு 
ப்ரதிபந்தகமாக இந்த ப்ரகிருதிபக்தத்தைக் கழித்தருள 
வேண்டுமென்று பெருமாள் ஸந்நிதியில் விண்ணப்பம் 
செய்ய , பெருமாளும் கம்பீ நீர் பிர்ப்பரராயிருமென் றருளிச் 
செய்ய , பச்சைமாமலை போல் மேனி பவளவாய் கமலச் 
செங்கண் , அச்சுதா வமரரேறே யாயர் தங் கொழுந்தே 
யென் னும் , இச்சு வைதவிர யான்போ யிந்திர லோகமா 
ளும் , அச்சுவை பெறினும் வேண்டே னரங்கமா நகருளா 
னே என்று பெருமாள் தி மேனியி லீடுபட்ட தொண்ட 
ரடிப்பொடியாழ்வார் நிலையாக திருக்கச்சி நபியும தேப் 
பெருமாளுடைய திருமேனியழகிலீடுபட்டுக்கொண்டு எழுந் 
தருளியிருந்தார் , 

நம்பிகள் திருநாட்டுக் கெழுந்தருளியது . 

பின்பொருகாள் கம்பியுடைய ஆத்மகுண பூர்த்தியை 
யும் அவருடைய திருமேனித்தளர்ச்சியையுங்கடாக்ஷித்து 


56 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


பேரருளாளர் கம்பீ ! உம்முடைய பாஞ்சபூதிகதேஹம் மிக 
வும் தளர்ந்திருப்பதாலும் நாமும்மைப்பிரிந்து தரிக்கமாட் 
டாமையாலும் இன்னுஞ்சில ஆயுஸு உமக்குத்தருகிறோம் 
விபீஷணாழ்வா னுக்குக் கொடுத்ததுபோல . அப்போது 
உமக்கு தேஹத்தில் த்ருடம் வரும் என்று அருளிச்செய்ய , 
நம்பியும் நடுநடுங்கி வெள்ளத் திடைப்பட்ட நரியினினம் 
போலே யுள்ளந் துளங்காநிற்ப னூழிவலவா , இடைய 
னெறிந்த மரமேயொத்திராதே யடையவருளா யெனக் 
குன்னருளே என்கிறபடியே பரமபக்திதலையெடுத்து வரத 
ராஜாஷ்டகமென்கிறஸ்தோத்ரத்தை விண்ணப்பஞ்செய்து 
பேரருளாளர் திருவடிகளிலே தீர்க்க பாரணாகதிபண்ணி 
யெழுந்திராமலிருக்க பெருமாளும் நம்பீ ! நீரஞ்சவேண்டாம் 
உம்முடைய மநோரதப்படியே ஆகிறது எழுந்திரும் என்று 
முடிபிடித்தெடுத்து தீர்த்த ப்ரஸாதம் ஸ்ரீசடகோபன் 

வரிசைகளையும் ப்ரஸாதித்து நீர் மட்ட மேறப் 
போயிருமென்று விடைகொடுத்தருள நம்பியும் ப்ரக்ருதி 
ஸம்பந்த மறுந்து தேகவிபோஷப்ராப்தியணித்தானவாறே 
சிறைக்கூடத்திலிருந்த ராஜகுமாரன் முடிசூட வருமாறு 
போலே பெரிய ப்ரீதியோடே மடத்திலே எழுந்தருளி 
க்ருதக்ருத்பரா கையாலே தேஹவியோகத்தை யாசைப் 
பட்டுக்கொண்டு பெருமாளுடைய ளௌல்யத்தை அது 
பவியாநிற்க அத்திவ்யநகரத்திலுள்ள விலக்ஷணர்களெல் 
லாரும் அச்செய்தியைக் கேட்டு இவருடைய அத்திமத 

ஸேவிக்கவேண்டுமென்கிற அபிலாஷையினாலே 
திரளாகவந்தார்கள். நம்பியும் இவர்களை யதோசிதமாக 
ஸகபாவனைபண்ணி தேவரீர்கள் பொருளல்ல தவென்னைப் 
பொருளாக்கி இத்தசையிலே யிவ்வளவாக வெழுந்தருளு 
வதே விண்ணப்பஞ்செய்தார் . 

அவர்களுக் 
தேவரீ ரிப்படி யருளிச் செய்யலாமோ பெருமாளு 


முதலான 


பையை 


யென்று 


திருக்கச்சிநம்பி ப்ரபாவம் . 


57 


முட்பட தேவரீரிடத்திலே குடிபுகுந்திருக்கிற திருவுள் 
ளத்தை யுடையராயிருக்க இஃதார்சர்யமே வென்று 
விண்ணப்பஞ்செய்தார்கள். நம்பியும் அவர்களைக்குறித்து 
இப்படி பெருமாள் அடியேனிடத்தில் க்ருபைபண்ணுகை 
க்கு நிதாநம் ஸ்ரீ யாளவந்தாருடைய கடாக்ஷ விசேஷங் 
காணுமென்று அருளிச்செய்து ஸ்ரீ யாளவந்தார் திருவடி 
களை தயாநியா நின்றுக்கொண்டு நிமீலிதாக்ஷரானார் . 


திருக்கச்சிநம்பிப்ரபாவம் 


முற்றிற்று. 


மருவாருந்திருவல்லி வாழவந்தோன் வாழியே 

மாசிம்ருக சீரிடத்தில் வந்துதித்தோன் வாழியே 
அருளாளருடன்மொழிசெய் யதிசயத்தோன்வாழியே 

ஆறுமொழி பூதூரர்க் களித்தபிரான் வாழியே 
திருவால வட்டஞ்செய்து சேவிப்போன்வாழியே 

தேவரா சாட்டகத்தைச் செப்புமவன்வாழியே 
தெருளாரு மாளவந்தார் தாளிணையோன் வாழியே 

திருக்கச்சி நம்பியிரு திருவடிகள் வாபாழியே. 
மாசிமான் மலையிற்பொன்னோன் வாரத்தில்வெள்ளைப்பத்தில் 
ஏசிலா ஸௌம்யவாண்டில் இருந்தபூ வல்லி தன்னில் 
பாசமில் விடையிற்சேநா பதியாழ்வார் அமிசமாக 
தாசராய்ப் பிறந்தகச்சி நம்பிகள் தாள்கள் போற்றி . 


திருக்கச்சிநம்பி திருவடிகளே சரணம் . 


A. திருக்கச்சி நம்பிதாஸ் 
ஸ்ரீகாஷ் 

ணவ சக்தி 4 புஸ்தகராலை , 
திருவல்லிக்கேணி , மதராஸ் . 


- 


-- 


4-- ) 


ரூ.அ.பை. 
நாலாயிர திவ்யபிரபந்தம் . 108 திவ்விய தேசபிரபா 
வத்துடன் 

2-0-0 
திருப்பாவை அ பரப்படி வியாக்யானம் 

-8 
பிரபன்ன காயத் ? என்னும் ராமாநுஜ நூற்றந்தாதி 
வியாக்யான 

--- 12-0 
திருவாய்மொழி . பாசுரங்களுக்குப் பிரதிபதத்துடன் 2 --- 8--0 
நித்யானுசந்தனர் . முன்னடி பின்னடி படங்களுடன் 
மூவாயிரப்படி குருபரம்பரை யென்னும் பழந.ை- 
விளக்கம் 

() -- 12-0 
அஷ்டாதச ரகசியம் . பெரியவாச்சான்பிள்ளை தமனப் 
படியுடன் 

1-4--0 
பதினேழுரகசியம். வேதாந்தாசார்யர் அருளியது 

[ 2-0 
திரயக்கட்டு ரகசபம் .. 
15 குட்டி ரகசியம் , திருக்கோட்டியூர் நம்பி உடையவ .. 
கருளியது 

0-3--0 
திருமந்த்ரார்த்த வியாக்யானம். அரும்பதங்களுடன் 
திருவாராகனைச்கிரமம் . படத்துடன் 
விருசமயவிளக்கம் . படத்துடன் 

0-12-0 
விலக்ஷணமோக்ஷாதிகாரி நிர்ணயம் 

0 --- 12-0 
பிரமசூத்ரபாஷ்யம் 
சந்தியாவந்தனபாஷ்யம் 

4 
தில்லைத் திருச்சித்ரகூட மான்மியம் (வசனம் ) 

5 
வேதாளக் கதைகள் 

-8 
சுந்தரகாண்டம். ஒருபக்கம் சுலோகம் ஒருபக்கம் தாத்பர்யம் | -8 
அத்யாத்ம ராமாயணம் ( வசனம் ) 
ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யசுவாமிகள் சரித்திரம் 
திருக்கச்சிநம்பி " ப்ரபாம் 

4 
தசாவதார வைபவம் ( வசனம் ) 
ஸ்ரீகளுக்கு ஞானபோதினி 

6 
கைசிகமகாத்மிய மென்னும் நம்பாடுவார் சரித்திரம் 

-2 
AAP காடலாக்கு வேண்டுபவர் அரையணா ஸ்டாம்பு அனுப்பவும் . 


3 --- 0 


30 


--- 


II 


--- 


Y 


PHENNAI 


பய் 


பேயற்கினியான் தாசர் இயற்றி யருளிய 


திருக்கச்சிநம்பி அஷ்டகம் . 


1 


பூவிருந்தவல்லிநக ரதிலே செட்டு 

புரிந்துவாழ் வீரரா கவர்த மக்கு 
மூவருக்குப் பின்னாக முளைத்துத்தந்தை 

முதலாகத் தொழிற்கு தவத் தந்தபொன்னைத் 
தூவுருவர் ததீயாரா தனத்திந் போக்கி 

துறந்து குடி செங்கழுநீர் வழிநடந்து 
காவுடைய கச்சிநகர் தனிலே புக்கு 

திநீயே அருளாளா வென்றோய் போற்றி . 
தேப்பெருமாள் நெருப்பிடை நின் றிளைத்தாரென்று 

திருவால வட்டம் தாங் கடிமை பூண்டு 
வாய்ப்புடைய இலச்சினையைப் பெறுவதற்காய் 
வரதனருள் கொண்டுவெள் ளறைகடந்து 
பப்புரிசைத் திருவரங்க நகரில் வாழ்ந்த 
கலாநிதியாம் ஆளவந்தார் கழல்வணங்கி 
தீப்புடை.சக் கரப்பொறியை யொத்திக்கொண்டு 
சீடனென மனுக்கொண்ட செல்வா போற்றி . 


2 


2 | 


திருக்கச்சிநம்பி அஷ்டகம் . 


திருவரங்கன் காட்சியிலே யீடுபட்டுத் 

தினமுமங்கே திருப்பணிசெய் திருக்கவெண்ண 
ஒருவரங்கன் கச்சியடைந் துய்யச்சொல்ல 

உத்தமமென் றாசிரியன் விடையைப் பெற்று 
பெருவளஞ்சேர் பேர்கண்டி யூர்குடந்தை 

பின்னந்திபுரம் விண்ணறையூர் சேறை 
திருராஜமனார் கோயில் கண்ணமங்கை 

திருக்கண்ணங்குடிசாகைத்திரிந்தோய்போற்றி . 3 
கண்ணபுரத் தேழிரவு தங்கி முந்தாள் 

கனத்தசிறு புலி யூரில் கழித்து வெள்ளி 
அண்ணுகுடி சீராம நகரம் ஆலி 

அருந்தில்லை வீரநா ரணனூர் கண்டு 
எண்ணரிய ஐந்த்ரபுரத் திருந்து கச்சிக் 

கெழுந்தருளி யருளாளற் கடிமை செய்ய 
நண்ணரிய காரணனால் சஜேந்தர தாச 

காமத்தைப் பெற்றிட்ட நாதா போற்றி . 
பெற்றோருக் கருள்செய்ய பெருமா ளோடும் 

பிறந்தவூர் ஊர்தியிவர்ந் தடைந்து நோக்கி 
மற்றோரின் பொருளால் பூ ணரிக்குச் செய்து 

மஞ்சனநீர் தருக்தொண்டை யடிமை போந்த 
கற்றவிரா மா ந.ஜனுக் கமைத்துக் கண்ணன் 

கமலையுட் னுலாவுவதைக் கண்டு சொல்லி 
பற்றறுத்த யமுனை முனி பதவி சேர்ந்த 

பண்பறிந்து குரவன்கடன் கழித்தோய்போற்றி . 5 
அடுத்தவிரா மானுஜனுக் காறுவார்த்தை 

ஐயன்சொலத் தெரிவித்தோர் நாளூண் புக்கு 
விடுக்கவவ னில்ல றத்தை விரகு சூழ்ந்து 
விண்ணவனோ டொருங்குண்டு விளக்கிக் காட்டி 


4 


திருக்கச்சிநம்பி அஷ்டகம் . 


3 


கடுத்துவந்த ஏழரை யாண்டுச் சனியை 

கடிகையே ழரைய தனிற் கழித் தனேக 
எடுத்தவுரை யெம்பெருமான் சொல்லக் கேட்டே 

எடுக்கவிளக் கீசனைக்கொள் இறையே போற்றி .6 
அடியான்போல் அருளாளன் மழையிலோர்நாள் 

அரவதனைக் குடையாக்கி யேந்தக் கண்டும் 
சுடுமோர்நாள் காற்குறடாய்க் கூர்ம நாதன் 

சுமந்தபரி சறிந்துமனம் நொந்து நீங்கி 
கடிகைகடந் தேழுமலைக் கேகும் போது 

கழுநீர்நட் டுடனலரக் கருணை பூத்து 
நடையிடையே மறித்தவற் கம்மலரை யீந்து 

நரனை திரு மலையானாய்க் கண்டோய் போற்றி . 7 
பூமிவலம் வரற்கிணையா மிளையாழ் வாரைப் 

போற்றிவலம் வரலென்று யதிக் குரைத்து 
நேமனத்தால் பிறப்பூரில் மூவர் அர்ச்சை 

நேர்வுறக்கண் டுடற்சோர்வை யோர்நாள் நோக்கி 
சேமமென வாயுளைப்பின் னினையா தையன் 

திருவட்ட கஞ்சொல்லித் திருநா டாண்ட 
தூமனத்தாய் ! திருக்கச்சி நம்பிப் பேரோய் ! 
துணையடியென்னெஞ்சிருத்தியாள்வாய் போற்றி.8 


திருக்கச்சி நம்பிகள் திருவடிகளே சரணம் . 


